கிறிஸ்தவ புத்தகக்‌ கடைகளில்‌ 
மணவாழ்க்கை பற்றி விளக்கும்‌ அநேக 
நூல்கள்‌ நிரம்பி வழிகின்றன. இருந்தபோதும்‌ 
மணவாழ்க்கையின்‌ அடிப்படை அம்சங்களை 
இறையியல்‌ அடிப்படையிலும்‌, சுவிசேஷத்தின்‌ 
அடிப்படையிலும்‌ விளக்கும்‌ நூல்களைக்‌ 
காண்பது அரிதாக இருக்கின்றது. இந்தக்‌ 
குறையை அலன்‌ டன்‌ நமக்காகக்‌ தீர்த்து 
வைத்திருக்கிறார்‌. மணவாழ்க்கையில்‌ 
ஈடுபடுவது பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கும்‌ எந்த ஆணுக்கும்‌, 
பெண்ணுக்கும்‌ தாம்பத்திய உறவில்‌ இருக்க வேண்டிய 

நெருக்கம்‌ பற்றி விளக்கும்‌ தெய்வீக வழிகாட்டியாக இந்த நூல்‌ 
இருக்கிறது. ஏற்கனவே திருமணமாகி தாம்பத்திய உறவின்‌ 
நெருக்கத்தைப்‌ பலகோணங்களில்‌ அநுபவித்து வரும்‌ தம்பதிகள்‌ 
இந்த நூலின்‌ வேத போதனைகளை வாசித்து அவற்றை 
அசைபோடுகிறபோது அவர்களுடைய மணவாழ்க்கை மேலும்‌ 
சிறக்கும்‌. மணவாழ்க்கையில்‌ பிரச்சனைகளோடு வாழ்கிறவர்கள்‌ 
இந்த நூலை வாசிக்கும்போது இரட்சிப்பை நமக்களிக்கும்‌ 
தேவபெலனாக சுவிசேஷம்‌ இருக்கிறது என்பதை அறிந்துகொள்ள 
முடியும்‌ - அதுவும்‌ மணவாழ்க்கையின்‌ பிரச்சனைகளைத்‌ 
தீர்த்துவைத்து, ஒருவருக்கொருவர்‌ தாம்பத்திய உறவின்‌ 
நெருக்கத்திற்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை கர்த்தரை 
மகிமைப்படுத்தும்விதத்தில்‌ நிறைவேற்றி, கிறிஸ்துவுக்கும்‌ 
அவருடைய சபைக்கும்‌ இடையில்‌ இருக்கும்‌ உறவை 
நினைவுறுத்தும்‌ வகையில்‌ வாழத்‌ துணைசெய்யும்‌ இரட்சிப்பை 
அளிக்கும்‌ சுவிசேஷமாக இருக்கிறது என்பதை விளங்கவைக்கும்‌. 


இந்த நூலின்‌ பக்கங்களில்‌ இந்த சத்தியங்களைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டும்‌ போதகர்‌ அலன்‌ டன்னின்‌ உழைப்பை நான்‌ மிகவும்‌ 
ஆர்வத்தோடு வரவேற்கிறேன்‌. 
Albert N. Martin, 
Former pastor of Trinity Baptist Church 
Monwille, New Jersey, USA 


தாம்பத்திய உறவீல்‌ 
நெருக்கம்‌ 


சுவி6சஷ அன்பு தாம்பத்திய உறவில்‌ 
ஏற்படுத்தும்‌ நெருக்கத்தை விளக்கும்‌ நூல்‌ 


லன்‌ டன்‌ 


தாம்பத்திய உறவீல்‌ 
நெருக்கம்‌ 


அலன்‌ டன்‌ 


சவறின்‌ கிரேஸ்‌ வெளியீடுகள்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 


Sovereign Grace Pubiications 
P O Box 62 159, Sylvia Park, Auckland, NZ 


ஆசிரியர்‌: 


அலன்‌ டன்‌ 


மொழிபெயர்ப்பு: 
வினோதா சுரேந்தர்‌ 


ஆர்‌. பாலா 


நூல்‌ வடிவமைப்பு: 


M. ஜேம்ஸ்‌ 


நூல்‌ வடிவமைப்பு விவரங்கள்‌: 
எழுத்து: 12/15 வள்ளுவன்‌; 
நூல்‌: 5.6” % 8.6"; பக்கங்கள்‌: 224 


முதல்‌ பதிப்பு: செப்டம்பர்‌ 2011, இந்தியா 


கிடைக்குமிடம்‌: 

6/87 காமராஜர்‌ தெரு, 
திருவள்ளுவர்‌ நகர்‌, அயனாவரம்‌, 
சென்னை 600023, தமிழ்நாடு, இந்தியா. 
தொலைப்பேசி: 491 9444347829 


Available at: 

6/87 Kamarajar Street, 
Thiruvalluvar Nagar, Ayanavaram, 
Chennai 600023, Tamilnadu, India. 

Mobile: +91 9444347829. 


நன்றி! 


அக்டோபர்‌ 2003ம்‌ ஆண்டில்‌ திருமணமான 
தம்பதிகளின்‌ கிறிஸ்தவ மகாநாடொன்றில்‌ நான்‌ 
பிரசங்கமாக அளித்த போதனைகளின்‌ மூலம்‌ பிறந்ததே 
இந்த நூல்‌. அந்த மகாநாட்டில்‌ பிரசங்கம்‌ செய்ய எனக்கு 
சந்தர்ப்பம்‌ அளித்த போல்டி மோர்‌, திரித்துவ சீர்திருத்த 
பாப்திஸ்து சபைப்‌ போதகர்களான ஸ்டீவ்‌ ஹார்ட்லன்ட்‌, 
ஸ்டேன்‌ கிரே, மரே வில்சன்‌ அகியோருக்கு என்னுடைய 
நன்றிகளை நான்‌ தெரிவித்துக்கொள்ளுகிறேன்‌. நியூ 
ஜெர்சியைச்‌ சேர்ந்த போதகர்‌ யூஜீன்‌ பினேரோ இந்தப்‌ 
பிரசங்கங்களை நூல்‌ வடிவில்‌ தயாரித்து வெளியிட 
என்னை ஊக்கப்படுத்தினார்‌. இந்த விஷயத்தில்‌ 
எனக்கு அலேசனைகள்‌ தந்து ஊக்கமளித்த போதகர்‌ 
ஸ்டீவ்‌ மெடோஸாக்கும்‌, நூலின்‌ எழுத்து வேலைகளில்‌ 
துணைபுரிந்த போதகர்‌ ஜெரமி வோக்கருக்கும்‌ 
என்னுடைய நன்றிகள்‌. 


இந்த நூலைத்‌ தயாரித்து வெளியிடும்‌ பணியில்‌ 
எனக்காகவும்‌, இதை வாசிக்கப்போகின்ற நீங்கள்‌ இதனால்‌ 
பலனடைந்து கிறிஸ்து மகமையடைய வேண்டும்‌ என்று 
உங்களுக்காகவும்‌ ஊக்கத்தோடு ஜெபித்து வந்திருக்கும்‌ 
நான்‌ பணிபுரியும்‌ கிருபை உடன்படிக்கை பாப்திஸ்து 
சபை மக்களுக்கு நான்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டவன்‌. 


4 அலன்‌ டன்‌ 


என்னுடைய பிள்ளைகளான ஈத்தன்‌, எலியட்‌, 
ஜெரமி மற்றும்‌ அன்ட்ரியா தொடர்ந்து என்னுடைய 
இருதயத்தின்‌ மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள்‌. 
அவர்களுடைய தாயோடு நான்‌ நடத்தும்‌ மணவாழ்வு 
சுவிசேஷமாக அவர்களுடைய வாழ்க்கையில்‌ கடைசி 
நாட்கள்வரை கிரியை செய்ய வேண்டும்‌ என்பதே 
என்னுடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய வாலிப 
நாட்களில்‌ இருந்து எனக்கு மனைவியாக இருந்து வரும்‌ 
டிரீசியாவுக்கு நான்‌ மிகவும்‌ கடமைப்பட்டி ருக்கிறேன்‌. 
அவருக்காகவே இந்த நூலை நான்‌ எழுதியிருக்கிறேன்‌. 


என்னுடைய பிள்ளைகள்‌ சிறுவர்களாக இருந்தபோது 


அவர்களைக்‌ கட்டி அணைத்து அவர்களைப்‌ பார்த்து 
நான்‌ கேட்பேன்‌, 'உங்களை நான்‌ இந்தளவுக்கு எப்படி 
நேசிக்கிறேன்‌ ?' என்று. அதற்கு பதிலாக, “நீங்கள்‌ அந்த 
முறையில்‌ என்மீது அன்புகாட்ட வேண்டும்‌ என்று 
கர்த்தர்‌ சொல்லித்தருவதால்தான்‌” என்று பதில்‌ சொல்ல 
அவர்களுக்கு சொல்லித்‌ தந்திருக்கிறேன்‌. தன்னுடைய 
அன்பை நான்‌ என்‌ மனைவிக்கு எப்படிக்‌ காட்டுவதென்று 
எனக்கு சொல்லித்தருகின்ற என்‌ அண்டவராகிய இயேசு 
கிறிஸ்துவுக்கு நான்‌ நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்‌. 
டி ரீசியாவும்‌ நானும்‌ எங்களுடைய மரணம்‌ வரைக்கும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அவருடைய “சுவிசேஷ அன்பைக்‌” 
காட்டி வாழ்ந்திருப்போமானால்‌ எங்களுடைய 
தாம்பத்திய வாழ்க்கை எங்களை முதன்‌ முதலாக நேசித்த 
இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்‌. 


பொருளடக்கம்‌ 
துன்னுளரைர.. பையை கைவைக்க யம்வலபகய்வைனைகவகககாக ரீ 
ர ல்ல 11 


பாகம்‌ 1 
தாம்பத்திய உறவில்‌ நெருக்கத்தை 
நோக்கி பயணம்‌ 


அத்தியாயம்‌ 1: கடவுளைப்‌ பற்றிய சத்தியம்‌, 
தாம்பத்திய உறவில்‌ நெருக்கத்தை அடைய 


அன்‌ கின்றது னைக்‌ 20 
அத்தியாயம்‌ 2: படைப்பின்‌ தத்துவம்‌, தாம்பத்திய 

உறவின்‌ நெருக்கத்திற்கு வழிகாட்டுகின்றது. ...........ஃஃஃஃஃஃஃ 36 
அத்தியாயம்‌ 3: வீழ்ச்சியின்‌ சரித்திரம்‌, தாம்பத்திய 

உறவின்‌ நெருக்கத்திற்கு வழிகாட்டுகின்றது ..........ஃஃஃஃஃஃஃஃ 49 


அத்தியாயம்‌ 4: மீட்பின்‌ கோட்பாடு தாம்பத்திய 
உறவின்‌ நெருக்கத்திற்கு வழிகாட்டுகின்றது .........ஃஃஃஃஃஃஃ 70 


6 அலன்‌ டன்‌ 


பாகம்‌ 2 
தாம்பத்திய உறவில்‌. நெருக்கமும்‌, 
சுவிசேஷ அன்பின்‌ கிருபையும்‌ 


அத்தியாயம்‌ 5: சுவிசேஷ அன்பு சந்திக்கும்‌ சவால்கள்‌ ....79 
அத்தியாயம்‌ 6: சுவிசேஷ அன்பின்‌ எதிரி... 94 


அத்தியாயம்‌ 7: சுவிசேஷ அன்புடையவர்களாய்‌ 
அத்தியாயம்‌ 8: சுவிசேஷ அன்பின்‌ பரிமாற்றங்கள்‌ ......... 117 
பாகம்‌ 3 


தாம்பத்திய உறவின்‌ நெருக்கத்திற்கு எதிரான 
சவால்களை மேற்கொள்ளுதல்‌ 


யன்ன 148 
முகவுரை.............. அவையவை வவ கவ்‌ 
அத்தியாயம்‌ 9: தலைமை வகித்தலும்‌, ர 
அடங்கியிருத்தலும்‌ சந்திக்கும்‌ சவால்கள்‌ ........ஃஃஃஃஃ6%௦௦ச0 
அத்தியாயம்‌ 10: சுயநலமாகிய சவால்‌............. சச 166 
அத்தியாயம்‌ 11: வேதபூர்வமற்ற வார்த்தைப்‌ ல 
பரிமாற்றமாகிய சவால்‌......... ௮-௮ ககக ககக 
அத்தியாயம்‌ 12: தவிர்க்க முடியாத மரணமாகிய யூ 
சவால்‌......ஃஃஃஃஃஃ5%ஃஃ5%5%5சசக சசககக ககக சகச கக சசககக கக சகசகககககககககககககசகககச? 

220 


முன்னுரை 


இந்த நூலின்‌ முதல்‌ பாகத்தில்‌ நான்‌ அடிப்படையான 
சில அம்சங்களை விளக்கியிருக்கிறேன்‌. கர்த்தரைப்‌ 
பற்றிய போதனைகள்‌, ஆதியாகமத்தின்‌ ஆரம்ப 
அதிகாரங்களில்‌ சில மற்றும்‌ தாம்பத்திய வாழ்க்கை 
பற்றிய சில அடிப்படை உண்மைகள்‌ ஆகியவற்றை 
நாம்‌ முதலில்‌ பார்க்கப்போகிறோம்‌. இந்த அடிப்படைப்‌ 
போதனைகள்‌ நம்மை ஊக்கப்படுத்தும்‌. இந்த நூல்‌ 
கல்லூரிப்‌ பாட நூலாக இல்லாதபோதும்‌, அழமான 
சத்தியங்களை நாம்‌ சிந்தித்து ஆராய வைக்கப்‌ 
போகின்றது. வேத உண்மைகளை நாம்‌ சிந்தித்து 
அராயாவிட்டால்‌, நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
நடைமுறையில்‌ அந்த உண்மைகளைப்‌ பயன்படுத்துவதற்கு 
அவசியமான வேத ஞானம்‌ நமக்கிருக்கப்‌ போவதில்லை. 
அடிப்படையான உண்மைகளை நாம்‌ முதலில்‌ வாசித்து 
சிந்தித்துப்‌ பார்த்த பின்பே, நம்‌ மனைவி மீது நாம்‌ 
எத்தகைய அன்பைக்காட்ட வேண்டுமென்று சுவிசேஷம்‌ 


போதிப்பதை நாம்‌ விளங்கிக்கொள்ளப்‌ போகிறோம்‌, 
அதுவும்‌ நம்முடைய தாம்பத்திய நெருக்கத்துக்கு 
இடையூறாக இருக்கும்‌, நாம்‌ போராடிக்கொண்டிருக்கும்‌ 
நம்முடைய பாவத்தை எதிர்த்து அந்த அன்பைக்‌ 
காட்ட வேண்டுமென்பதை நாம்‌ விளங்கிக்கொள்ளப்‌ 
போகிறோம்‌. தாம்பத்திய வாழ்க்கையின்‌ நெருக்கத்துக்கு 


8 அலன்‌ டன்‌ 


இடையூறாக இருக்கும்‌ சில நடைமுறைக்‌ க்க அவி 
மேற்கொள்ளுவது எப்படி என்ற விளக்கத்தோடு இந்த 
நூலை முடிவுக்கு கொண்டுவரப்போகிறோம்‌. தாம்பத்திய 
வாழ்க்கையின்‌ நெருக்கத்துக்குத்‌ தடையாக அநேக 
காரியங்கள்‌ இருக்கின்றன. நான்‌ அவற்றில்‌ நான்கைத்‌ 
தெரிவு செய்திருக்கிறேன்‌. 


1. அதிகாரத்தை வெறுத்து அதற்கு எதிராக 
நிற்கும்‌ நம்முடைய சமுதாயத்தின்‌ குழப்ப 
மான கலாச்சாரம்‌. 


2. சுயநலத்தையே நாடி நிற்கும்‌ நம்முடைய 
வாழ்க்கை முறை. 


3. வேதபூர்வமான போதனைகளை விளக்கப்‌ 
படுத்துவதில்‌ ஏற்படும்‌ பதட்டம்‌. 
4. மரணத்தை நாம்‌ அணுகுகின்ற முறை. 


இந்த நூல்‌ முழுவதிலும்‌ நாம்‌ சிந்தித்து அதன்படி 
நடக்க வேண்டுமென்று வற்புறுத்தப்படுவோம்‌. புதிதாகிற 
மனத்தோடு அவருடைய நன்மையும்‌ பிரியமும்‌ 
பரிபூரணமுமான த்தம்‌ இன்னதென்று நிரூபிக்கும்‌ 
வகையில்‌ நாம்‌ நம்மை அவருக்கு ஒப்புக்கொடுப்போம்‌ 
(ரோமர்‌ 12:1-2). வேதபூர்வமாக சிந்தித்து அல்ப 
நடப்பது நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
நெருக்கத்தை வளர்த்து அதன்‌ மூலம்‌ காததரை 
மகிமைப்படுத்துவதற்கு அவசியமாயிருக்கிறது. 


இறிஸ்தவ தம்பதிகள்‌ வாசிப்பதற்காகவே இந்த நூலை 
நான்‌ எழுதியிருக்கிறேன்‌. அதேவேளை இளா கனு 
நிலையிலிருப்பவர்களும்‌ இதை வாசிக்கப்போகிறார்கள்‌ 
என்பதை நான்‌ உணர்ந்திருக்கிறேன்‌. இதை: நான்‌ 
இருமணமானவர்களுக்கே எழுதியிருக்கிறேன்‌ காண்பதை 
அவர்கள்‌ உணர்வது அவசியம்‌. இந்நூலில்‌ நான்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 0 


கொடுத்திருக்கும்‌ ஒரு சில விளக்கங்கள்‌ திருமணமாகாது 
தனித்து வாழ்பவர்களுக்கு அதரவாக இருப்பதுபோல்‌ 
தோன்றலாம்‌. இயேசு கிறிஸ்துவும்‌, பவுலும்‌ 
திருமணமாகாது தனித்து வாழ்க்கை நடத்துறெவர்களைப்‌ 
பற்றி விளக்கியிருக்கும்‌ போதனைகளை இந்த நூலில்‌ 
என்னால்‌ முழுமையாக விளக்க முடியாது. ஆகவே, 
திருமணமானவர்கள்‌ தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
அனுபவிக்கக்கூடிய விசேஷமான நெருக்கத்தை இந்நாலில்‌ 
விளக்குவதே எனது நோக்கமாக இருக்கிறது, அதுவும்‌ 
கிறிஸ்தவ தம்பதிகள்‌ மணவாழ்வில்‌ அனுபவிக்கக்கூடிய 
நெருக்கத்தையே நான்‌ விளக்கியிருக்கிறேன்‌. தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌ இருக்க வேண்டிய நெருக்கத்தை நான்‌ 
விளக்குகிறபோது ஆர்வம்‌ காரணமாக கொஞ்சம்‌ 
அதிகமாகவே பேசிவிட்டது போல்‌ உங்களுக்குத்‌ 
தோன்றலாம்‌. அதற்குக்‌ காரணம்‌ கர்த்தரின்‌ 
வார்த்தையை விசுவாசித்து அவருக்குக்‌ கீழ்ப்படி இன்ற 
தம்பதிகளுக்கு கிறிஸ்து அற்புதமான அசீர்வாதங்களை 
அள்ளி வழங்குகிறார்‌ என்பதை நான்‌ மூழுமனதோடு 
நம்புவதால்தான்‌. 


இந்த நூலில்‌ விளக்கப்படுகின்ற போதனைகளை நான்‌ 
ஆண்மைக்கு முதலிடம்‌ கொடுத்தே எழுதியிருக்கிறேன்‌. 
திருமண வாழ்க்கையைப்‌ பொறுத்தவரையில்‌ நான்‌ 
கணவன்‌ அல்லது கணவர்களோடு பேசுவதுபோலவே 
இந்நூலை எழுதியிருக்கிறேன்‌. தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
நெருக்கத்தை ஏற்படுத்துவதில்‌ கணவனே முன்னின்று 
அதற்கான அனைத்தையும்‌ செய்ய வேண்டும்‌ என்று 
வேதம்‌ எதிர்பார்க்கன்றது. தன்‌ மனைவி மீது அவன்‌ அன்பு 
காட்ட வேண்டுமென்று வேதம்‌ சொல்லுகிறது (எபே. 
9:22-24), நம்‌ மனைவிகளை நாம்‌ “சுவிசேஷ அன்பு' காட்டி 
நேசிப்போமானால்‌ நம்முடைய தாம்பத்திய வாழ்க்கையில்‌ 
அதிகமான நெருக்கத்தை நாம்‌ பார்ப்போம்‌. இத்தகைய 
தாம்பத்திய நெருக்கத்தை மனைவியின்‌ துணையில்லாமல்‌ 
மணவாழ்க்கையில்‌ நம்மால்‌ அனுபவிக்க முடியாது. 


டட மஷ்வ்வ்கவ்ல்‌ 


10 அலன்‌ டன்‌ 


அனால்‌, மனைவி மீது அன்பு காட்டும்படியான 
கட்டளை வேதத்தில்‌ கணவனுக்கே விசேஷமாகக்‌ 
கொடுக்கப்பட்டி ருக்கிறது. நான்‌ இந்நூலின்‌ மூலம்‌ கிறிஸ்தவ 
தம்பதிகளோடு பேசுகிறேன்‌, ஆனால்‌, கணவர்களோடு 
முக்கியமாக பேசுகிறேன்‌. கணவன்மார்களே ! உங்களுக்கு 
வரப்போவதைப்‌ பற்றி முன்கூட்டியே அறிவிக்கிறேன்‌. 


அறிமுகம்‌ 


போதகர்‌ அலன்‌ டன்‌ மணவாழ்க்கையைப்‌ பற்றிய 
ஒரு நூலை எழுதி அருமையானதொரு பணியை 
கிறிஸ்தவத்திற்கு செய்திருக்கிறார்‌. தமிழில்‌ மண 
வாழ்க்கையைப்‌ பற்றிய நல்ல நூல்கள்‌ அரிது. இருக்கன்ற 
ஒன்றோ இரண்டோகூட மணவாழ்க்கையைப்‌ பற்றிப்‌ 
பொதுவாக சில நல்ல காரியங்களை சொன்னாலும்‌, 
வேத அடிப்படையிலும்‌, இறையியல்‌ அடிப்படையிலும்‌ 
மணவாழ்வு பற்றிய தெளிவான, அழமான விளக்கங்களைக்‌ 
கொடுக்கின்ற நூல்களைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிப்பது 
மிகவும்‌ அரிது. தமிழில்‌ மொழிபெயர்க்கப்பட்டி ருக்கின்ற 
அலன்‌ டன்னின்‌ இந்நூல்‌ அந்தக்‌ குறையைத்‌ தீர்த்து 
வைத்திருக்கிறது. என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ 
மணவாழ்க்கையில்‌ உண்மையிலேயே வேதபூர்வமான 
நெருக்கத்தை நடைமுறையில்‌ அனுபவித்திருக்கும்‌ 
ஒருவரால்தான்‌ இத்தகைய நூலை இந்த முறையில்‌ 
எழுத முடியும்‌. இந்நூலில்‌ தரப்பட்டிருக்கும்‌ வேத 
விளக்கங்கள்‌ வெறும்‌ ஏட்டுச்‌ சுரைக்காயல்ல. கிறிஸ்து 
எந்தளவுக்கு தன்னுடைய மணவாட்டியான சபையை 
நேசிக்கிறாரோ அந்த நேசத்தை மணவாழ்க்கையில்‌ 
நிதர்சனமாகக்‌ கண்டிருக்கும்‌ ஒர்‌ அவிக்குரிய மனிதனின்‌ 
இருதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளை இதில்‌ 
காண்கிறோம்‌. 


12 அலன்‌ டன்‌ 


சுவிசேஷத்தை மணவாழ்க்கையோடெல்லாம்‌ 
தொடர்புபடுத்தி இந்தவிதமாக அமக பார்த்து 
வருகின்ற அளவுக்கு நம்மினத்தில்‌ கிறிஸ்தவம்‌ 
இறையியல்‌ போதனைகளின்‌ தாக்கத்தை இன்னும்‌ 
அடைந்திருக்கவில்லை. அத்தோடு a 
பண்பாடும்‌ அந்தளவுக்கு மணவாழ்க்கைவைய்‌ 
பற்றி வெளிப்படையாகப்‌ பேசவும்‌, ஆராயவும்‌ 
அனுமதிப்பதில்லை. இந்நிலைமையில்‌ சுவிசேஷ அன்பு 
எப்படிப்பட்டது என்பதையும்‌ அது மணவாஜ்க்கையில்‌ 
எப்படிப்‌ பிரகாசிக்க வேண்டும்‌ என்பதையும்‌ அலன்‌ 
டன்‌ அருமையாக இதயத்தைத்‌ தொடும்வகையில்‌ 
இந்நூலில்‌ விளக்கியிருக்கியிருக்கிறார்‌. இந்தக்‌ கோணத்தில்‌ 
மணவாழ்க்கையைப்‌ பற்றி விளக்கும்‌ ஒரு நூலை நான 
இதுவரை வாசித்ததேயில்லை. 


திறிஸ்தவர்கள்‌ மத்தியில்‌ தாம்பத்திய உறவில்‌ 
சுவிசேஷ அன்பின்‌ அடிப்படையில்‌ இருக்க ம்க்‌ 
நெருக்கமான உறவைப்‌ பற்றியது இந்நூல்‌. இந்த 
இருபத்தியோராம்‌ நூற்றாண்டில்‌ நம்மினத்துக்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ மணவாழ்க்கையில்‌ அத்துனை 
சுவிசேஷ அன்பின்‌ அடிப்படையிலான நெருக்கத்தை 
இந்த நூலால்‌ ஏற்படுத்தி விடமுடியுமா ? என்று 
என்னால்‌ எண்ணிப்‌ பார்க்காமல்‌ இருக்க முடியவில்லை. 


ஏன்‌ தெரியுமா? நம்மினத்தில்‌ நாம்‌ திருமணத்தையும்‌, 


குடும்ப வாழ்க்கையையும்‌ அணுகுகின்ற ரகு 
வித்தியாசமானது. தமிழினப்‌ பண்பாட்டின்‌ இதுனு ன 
நம்மினத்தில்‌ பின்பற்றப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள்‌ 
வேதமும்‌, இந்த நூலும்‌ எடுத்துவிளக்குகின்ற தாம்பத்திய 
நெருக்கத்தை மணவாழ்க்கையில்‌ கண்கள்‌ 
நடைமுறையில்‌ அனுபவிப்பதற்கு பெருந்தடையாக 
இருக்கின்றன. மணவாழ்க்கையில்‌ ஈடுயும பொதும்‌ 
அணும்‌, பெண்ணுமாக கிறிஸ்தவர்கள்‌ அதைப்‌ பற்றி 
பெரிதும்‌ சிந்தித்துப்‌ பார்க்காமலேயே அந்த கரத்ைப்டு 
தங்களை ஓப்புக்கொடுக்கிறார்கள்‌. பெற்றோர்களின்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 13 


வற்புறுத்தல்‌, உறவினர்களின்‌ எதிர்பார்ப்பு, சமுதாயக்‌ 
கட்டுப்பாடு, பொருளாதாரத்‌ தேவை, திருமண 
வயதாகிவிட்டது, மணவாழ்க்கை பற்றிய உலகத்தைச்‌ 
சார்ந்த எண்ணங்கள்‌ என்று பல விஷயங்கள்‌ கிறிஸ்தவ 
மணவாழ்க்கை பற்றிய அவிக்குரிய வேதசிந்தனையே 
உருவாக முடியாதபடி இன்றும்‌ பெருந்தடைகளாக 
நம்மினத்தில்‌ இருந்து வருகின்றன. திருமணமாகப்‌ 
போகும்‌ கிறிஸ்தவ ஆணுக்கும்‌, பெண்ணுக்கும்‌ 
அவர்கள்‌ காலெடுத்து வைக்கப்போகும்‌ வாழ்க்கை 
பற்றிய விளக்கமான திருமண அலோசனைகளையே 
சபைப்‌ போதகர்கள்‌ நம்மினத்தில்‌ கொடுப்பதில்லை. 
இந்த நவீன நூற்றாண்டிலும்‌ அதைப்பற்றியெல்லாம்‌ 
வெளிப்படையாக பேசுவுது ஆகாது என்ற அசட்டுத்தனம்‌ 
தொடர்ந்திருந்து வருகிறது. நம்மினத்தில்‌ கண்களைத்‌ 
துணியால்‌ மறைத்துக்கொண்டு உயரத்தில்‌ கயிற்றில்‌ 
தொங்குகின்ற ஒரு சட்டியைக்‌ கம்பால்‌ அடிக்கின்ற 
கிராமத்து விளையாட்டுப்‌ போட்டியொன்றிருப்பது 
உங்களுக்குத்‌ தெரியும்‌. நம்மவர்கள்‌ திருமண 
வாழ்க்கையை ஆரம்பிக்கும்‌ முறை இந்த விளையாட்டுப்‌ 
போட்டியைத்‌ தான்‌ எனக்கு நினைவூட்டுகிறது. 
கண்களை மூடிக்கொண்டு எங்கு போகிறோம்‌ என்று 
தெரியாமல்தானே மணவாழ்க்கையில்‌ எல்லோரும்‌ 


குதித்து விடுகிறோம்‌. 


நம்மினத்துப்‌ பிள்ளைகளை நாம்‌ வளர்க்கும்‌ முறையும்‌ 
அவர்களைத்‌ திருமணத்திற்கு அவிக்குரிய விதத்தில்‌ தயார்‌ 
செய்வதில்லை. முப்பது வயதிலும்‌ பெற்றோர்களுக்கு 
தலையாட்டிப்‌ பொம்மையாக இருந்து, அவர்கள்‌ 
காட்டுகின்ற போட்டோவில்‌ இருக்கும்‌ பெண்ணைப்‌ 
பார்த்து தலையாட்டி திருமணத்திற்கு சம்மதிப்பது 
இன்றும்‌ நடந்துவருறெதொன்றுதான்‌. அண்‌ பிள்ளைகள்‌ 
நம்மினத்தில்‌ ஆண்மையுள்ளவர்களாக, எதிர்காலத்தில்‌ 
மனைவியாக வரப்போகிறவளுக்கு பாதுகாப்பளித்து, 
வாழ்வளித்து அன்போடு வழிநடத்தக்‌ கூடியளவுக்கு 


14 அலன்‌ டன்‌ 


போதனைகள்‌ அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுவதில்லை. 
தனக்குப்‌ பிடித்தவளை, தகுந்தவளை ஆவிக்குரிய 
விதத்தில்‌ தேர்ந்தெடுக்கும்படி வளர்க்கப்படுவதில்லை. 
இத்தகைய வளர்ப்பு முறை திருமணமாகும்‌ ன்‌, 
மனைவியை தன்‌ கண்போல நேசித்துப்‌ போஸிக்கும்‌ 
நல்ல ஆண்மையுள்ள கணவர்களாக இருப்பதற்கு வொகுந்‌ 
தடையாக இருக்கின்றது. கிறிஸ்தவ குடும்பங்களிலும்‌ 
இதே நிலைதான்‌. இதிலும்‌ பெண்களின்‌ கதியோ அதை 
யும்விட மோசமானது. 


அலன்‌ டன்‌ திருமண வாழ்க்கையில்‌ அண்‌, அண்ணை 
யோடு, அதிகாரமுள்ளவனாக மனைவியை அன்போடு 
வழிநடத்த வேண்டுமென்று சொல்லியிருக்கறார்‌.. அது 
முற்றிலும்‌ உண்மை, அதுதான்‌ வேதபோதனையுங்கூட.. 
நம்மினத்தில்‌ “அதிகாரத்தை” நாம்‌ வேத அழம்கான்ையல்‌ 
அறிந்திருக்கவில்லை. மனைவி பதில்‌ வவ்வால்‌ நால்‌ 
சொல்லுவதற்கெல்லாம்‌ தலையாட்டிப்‌ பொம்மைபோல்‌ 
தலையாட்ட வேண்டும்‌ என்பதை நாம்‌ அன்‌ 
தவறாக நினைக்கிறோம்‌. வேதம்‌ அதிகாரம்‌ என்று 
விளக்குவது ஆணுக்கே உரித்தான, இருக்க வண்கை 
அண்மையோடு கூடிய, கர்த்தருடைய a 
நினைவூட்டும்‌, அன்போடு கூடிய அதிகாரத்தையே. 
கால்மேல்‌ கால்‌ போட்டுக்‌ கட்டிலில்‌ உட்கார்ந்து பேப்பர்‌ 
வாசித்துக்கொண்டு, “காப்பி கொண்டு க எண்று 
சொல்லும்‌ ஆண்மையில்லாத அதிகாரத்தை அவ்ல 
அல்லது காப்பியில்‌ சர்க்கரை குறைவு என்பதும்ககக 
மனைவியை ஆணவத்தோடு திட்டும்‌ அதிகாரப்போக்கை 
அல்ல. மனைவியைத்‌ தன்னுடைய சொந்த சரீரமாக 
நினைத்து சகல அன்பையும்‌ கொட்டி மென்மையோடு 
நடத்தி அவளுடைய நிரந்தர பானுவை க 
ஆண்மையோடு நடந்து வருகிறவனே மெய்யான 
அதிகாரத்தை அறிந்திருக்கிற கணவன்‌. 


சுவிசேஷ அன்பின்‌ அடிப்படையில்‌ தாம்பத்திய 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 15 


உறவின்‌ நெருக்கத்தை நம்மினத்து கிறிஸ்தவர்கள்‌ 
அலன்‌ டன்‌ விளக்கும்‌ விதத்தில்‌ மணவாழ்வில்‌ ரசி 
பார்ப்பது எப்படி? மெய்யாகவே கிறிஸ்தவ மண 
வாழ்க்கையில்‌ அலன்‌ டன்‌ விளக்கியிருக்கறெபடி வாழ 
வேண்டுமானால்‌ ஒரு பெரும்‌ அவிக்குரிய சீர்திருத்தம்‌ 
நம்மினத்துக்‌ கிறிஸ்தவத்திலும்‌, திருச்சபையிலும்‌ 
ஏற்படாமல்‌ நடைமுறையில்‌ நடப்பது இயலுமா 
என்று என்னை எண்ண வைக்கின்றது. இருந்தாலும்‌ 
இந்த இருபத்தியோராம்‌ நூற்றாண்டில்‌ பண்பாட்டின்‌ 
பெயரில்‌ இருந்து வரும்‌ சமுதாயப்‌ போலித்தனங்களுக்கு 
இடங்கொடாமல்‌ திறிஸ்தவ மணவாழ்க்கையின்‌ 
பொறுப்புக்களை உணர்ந்து, தேவபயத்தோடு அதற்குத்‌ 
தங்களை ஓப்புக்கொடுத்துவரும்‌ கிறிஸ்தவ தம்பதிகளுக்கு 
இந்த நூல்‌ நிச்சயம்‌ பயனுள்ளதாக அமையும்‌. 


என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ இந்நூலைப்‌ 
பயன்படுத்தி எல்லா சபைகளிலுமே போதகர்கள்‌ 
மணவாழ்க்கை பற்றி பிரசங்கங்களை நிச்சயம்‌ 
கொடுக்க வேண்டும்‌. அந்தளவுக்கு அவர்களுக்கு 
தைரியம்‌ இருக்குமா என்பதுதான்‌ தெரியவில்லை. 
திருமணமாகப்போகும்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவ தம்பதிகளும்‌ 
இந்நூலை திருமணத்திற்கு முன்‌ கவனத்தோடு. வாசிப்பது 
அவசியம்‌. திருமணமான தம்பதிகள்‌ தாழ்மையோடு 
இந்நூலை வாசித்து தங்களுடைய தாம்பத்திய 
வாழ்க்கையில்‌ மெய்யான ஆவிக்குரிய நெருக்கத்தை 
அனுபவிக்கலாம்‌. எத்தனையே பிரச்சனைகளை 
வேதபூர்வமாக தீர்த்துக்கொள்ளலாம்‌. திருமண விழாவில்‌ 
கிறிஸ்தவ புதுமணத்‌ தம்பதிகளுக்கு இது பரிசாகக்‌ 
கொடுக்கப்பட வேண்டும்‌. புதிதாக திருமணமாகப்‌ 
போகிறவர்களுக்கு திருமணத்திற்கு முன்‌ போதகர்கள்‌ 
வகுப்புகளெடுத்து அதிகாரம்‌ அதிகாரமாக இந்த 
நூலை விளக்கிப்‌ போதிப்பது அவசியம்‌, அப்படிச்‌ 
செய்கிற போதகர்கள்‌ அநேகருடைய வாழ்க்கையில்‌ 
பிற்காலத்தில்‌ ஏற்படப்‌ போகும்‌ பிரச்சனைகளில்‌ 


16 அலன்‌ டன்‌ 


இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர்களாக 
இருப்பார்கள்‌. போதகர்களே! இதைச்‌ செய்யும்‌ 
தைரியமும்‌, பக்குவமும்‌ உங்களுக்கு இருக்கிறதா ? 
அத்தோடு நம்மினத்தில்‌ போதக ஊழியத்தில்‌ இருக்கும்‌ 
ஒவ்வொரு போதகரும்‌ இதைத்‌ தன்‌ மனைவியோடு 
சேர்ந்து வாசிப்பது அவசியம்‌. தாம்பத்திய உறவை 
சுவிசேஷ அன்போடு நாமே நடத்தாமல்‌ மற்றவர்களுக்கு 
வழிகாட்ட முடியுமா ? 


நல்ல குடும்பங்கள்‌ இருக்குமிடத்தில்தான்‌ நல்ல 
சபையைக்‌ காணமுடியும்‌ என்று ஒருவர்‌ சொல்லி 
யிருக்கிறார்‌. அது சத்தியமான வார்த்தை. தாம்பத்திய 
வாழ்க்கை எபேசியர்‌ சல்‌ பவுல்‌ விளக்கியிருக்கும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌, அவருடைய மணவாட்டியான 
சபைக்கும்‌ இருக்கும்‌ உறவை அடையாளம்‌ காட்டுவதாக 
இருக்கும்போதே குடும்பங்கள்‌ நல்ல குடும்பங்களாக 
இருக்க முடியும்‌. இந்த நூலைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து 
வழங்க கர்த்தர்‌ எங்களை வழிகாட்டியதற்காக அவருக்கு 
நன்றி கூறுகிறோம்‌. 


ஆர்‌. பாலா 

பதிப்பாசிரியர்‌, 

போதகர்‌, சவரின்‌ கிறேஸ்‌ சபை, 
ஆக்லாந்து, நியூசிலாந்து 


பாகம்‌ 1 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கத்தை 


நோக்கி பயணம்‌ 


முகவுரை 

மண வாழ்வில்‌ தம்பதிகள்‌ அழ்ந்த நெருக்கத்தை 
டவ முயற்சிப்பதில்‌ அநேக புதிரான காரியங்களும்‌ 
அடங்கியிருக்கின்றன. நாம்‌ மண வாழ்வில்‌ இணைந்து 
தம்பதிகளாக அனதும்‌, ஒருவருக்கொருவர்‌ நெருக்கமான 
கவை ஏற்படுத்திக்கொள்ள முயலுகிறோம்‌. அனால்‌ 
ச ரர்பார்க்கின்ற அளவுக்கு நெருக்கத்தை நாம்‌ 
இன்னமும்‌ அடையவில்லை என்பதை உணருகிறோம்‌. 
ஆம்‌, நாளுக்கு நாள்‌ நாம்‌ ஒருவரையொருவர்‌ 
இர மதிக்க விளங்கிக்கொண்டு வந்தாலுங்கூட 
இன்னும்‌ பல விஷயங்களில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
அத கர்களாகவே இருக்கிறோம்‌ என்பதும்‌ நமக்கு 
ளங்குகிறது. நாம்‌ ஓரளவிற்கே ஒருவரையொருவர்‌ 
அறிந்து கொண்டிருக்கிறோம்‌. இன்னும்‌ அறிய வேண்டியது 
இமாக இருப்பது விளங்குகிறது. திருமணத்தில்‌ 
இணைந்தவர்கள்‌ ஒருவரையொருவர்‌ அத்மீக ரீதியில்‌ 
இணைகாள்ளுவதென்பது வாழ்நாள்‌ முழுவதுமாக 
நடக்கின்ற ஒரு பயணம்‌. சொல்லப்போனால்‌, வாழ்வின்‌ 
இறுதியில்கூட ஒருவரைப்‌ பற்றி மற்றொருவர்‌ முழுவதுமாக 
விளங்கிக்கொண்டிருக்கிறோம்‌ என்று கூறமுடியாது. 
இருந்தாலும்‌, உண்மையான தோழமையை நன்றாக 


18 அலன்‌ டன்‌ 


உணர்ந்து கொண்டிருக்கிறவர்கள்‌ அரம்பிக்கின்ற தொடர்‌ 
பயணம்‌ என அதைக்‌ குறிப்பிடலாம்‌. மணவாழ்வில்‌ 
நெருக்கத்தை அடைய வேண்டுமானால்‌ நீ உண்மையான 
தோழமை உணர்வைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, நீ எவ்வளவுதான்‌ நெருங்கிப்‌ பழகினாலும்‌, 
நீ இருக்க வேண்டிய அளவுக்கு தோழமையாக இல்லை 
என்பதே உண்மை. இதுதான்‌ நாம்‌ விவாக உறவில்‌ 
காணும்‌ புதிரான காரியம்‌. 


நட்சத்திரங்களை வழிகாட்டியாகக்‌ கொண்டு 
பழங்காலத்து மாலுமிகள்‌ கடற்பிரயாணத்தை மேற்‌ 
கொள்ளுவார்கள்‌. அந்த பயணத்தை, திருமண உறவின்‌ 
நெருக்கமான நிலையை அடையும்‌ பயணத்துக்கு 
ஒப்பிடலாம்‌. திருமண உறவின்‌ நெருக்கத்தை நோக்கிய 
பயணத்தில்‌ நமக்கு வழிகாட்டியாக நான்கு நட்சத்திரக்‌ 
குறிப்புகளைக்‌ காணலாம்‌. மாலுமிகள்‌ தங்கள்‌ 
பயணத்தில்‌ எப்படி நட்சத்திரங்களை கவனமாகப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே தங்கள்‌ கப்பலை செலுத்து 
கிறார்களோ, அதேவிதமாக நாமும்‌ இந்த நான்கு 
நட்சத்திர வழிகாட்டிகளை கருத்தோடு கவனிப்போம்‌. 
பயணத்தில்‌ எதிர்பாராதவிதமான கடும்‌ புயலும்‌ 
காற்றும்‌, அகோரமான அலைகளும்‌ நமது பயணத்தை 
பாதியிலேயே முடித்துவிடும்படியாக அச்சுறுத்தலாம்‌; சில 
சமயங்களில்‌, நிலைபெயர்ந்து போகின்ற கருமையான 
மேகங்கள்‌ நமது பார்வையையே மறைக்கலாம்‌; அல்லது, 
காற்று சிறிதும்‌ வீசாமல்‌, மேகங்களற்ற சூழ்நிலையில்‌, 
சூரியனின்‌ கடுமையான வெப்பக்கதிர்கள்‌ நமது 
கண்களைக்‌ கூசச்‌ செய்து, அவ்விடத்தைவிட்டு 
நகரமுடி யாத நிலைமைக்கு நம்மை ஆளாக்கி, எதுவும்‌ 
செய்யக்கூடாத பிணங்களைப்‌ போன்ற சூழ்நிலைக்கு 
நம்மைத்‌ தள்ளலாம்‌. நமது கப்பலையே கவிழ்த்துப்‌ 


போடக்கூடிய பயங்கரமான சுழல்களைக்‌ குறித்தும்‌ நாம்‌ 
எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. கப்பலுக்குள்ளேயே 
சந்திக்கக்கூடிய எதிர்பாராத பிரச்சனைகளைக்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 19 


குறித்தும்‌ நாம்‌ விழிப்பாயிருக்க வேண்டும்‌. கப்பலின்‌ 
வேலையாட்கள்‌ தங்கள்‌ பணிகளை சரிவர செய்யாமல்‌ 
இருக்கலாம்‌; மாலுமிகள்‌ மேற்கொள்ள வேண்டிய 
அதின்‌ வாழ்க்கைமுறை மனசோர்வை ஏற்படுத்தி, 
கப்பலைவிட்டு குதித்து ஓடிவிடலாமா என்கிற 
மனநிலையை தோற்றுவிக்கலாம்‌. சமாதானமோ 
அல்லது! வேதனையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை 
நமக்கு நேரிட்டாலும்‌ இந்த நான்கு வழிகாட்டும்‌ 
நட்சத்திரக்‌ குறிப்புகள்‌ நமது எண்ணத்திலிருந்து அகன்று 
விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும்‌. 


A விவாகத்தில்‌ நெருக்கமான நட்பைப்‌ பெற வழிகாட்டு 
ன்ற அந்த நான்கு நட்சத்திர குறிப்புகளாவன: 


1. கடவுளைப்‌ பற்றிய சத்தியம்‌ 
2. படைப்பின்‌ தத்துவம்‌ 

3. வீழ்ச்சியின்‌ சரித்திரம்‌ 

4. மீட்பின்‌ கோட்பாடு 


திருமணமாகிய கப்பலை வெற்றிகரமாக ஓட்டிச்‌ 
செல்வதற்கு இந்த நான்கு குறிப்புகளும்‌ மிகவும்‌ 
பயனுள்ளதாக இருக்கும்‌. நமது பயணத்தில்‌ சரியான 


திசையைக்‌ கண்டறியும்‌ கருவியாக அவை நமக்கு 
உதவும்‌; வழிவிலகவிடாமல்‌ பாதுகாக்கும்‌. கடவுளின்‌ 
மையான துறைமுகத்தை நோக்கி நமது கப்பலை 
செலுத்த வழிகாட்டும்‌. 


20 அலன்‌ டன்‌ 


அத்தியாயம்‌ 1 


கடவுளைப்‌ பற்றிய சத்தியம்‌, தாம்பத்திய உறவில்‌ 
நெருக்கத்தை அடைய வழிகாட்டுகின்றது 


நெருக்கமான உறவும்‌, கடவுளின்‌ தன்மையும்‌ 
(being of God) 


விவாகத்தில்‌ நெருக்கமான நிலையை அடையும்‌ 
பயணத்தில்‌ நமக்கு முதலாவது வழிகாட்டியாக இருப்பது 
கடவுளைக்‌ குறித்து அறிந்துகொள்ளுகின்ற சத்தியம்‌ 
சர்வ வல்லவராகிய அவர்‌ ஒருவரே மெய்யான வர்‌ 
சகலமும்‌ அவராலும்‌, அவர்‌ மூலமாயும்‌ அவனகக 
இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும்‌ (தனை 
உண்டாவதாக. ஆமென்‌ (ரோமர்‌ 11:30. திருமணத்தில்‌ 
ஏற்படும்‌ நெருக்கமான நட்பானது, பிரத்தியேகமானதும்‌, 
அந்தரங்கமானதும்‌, உள்ளுணர்வில்‌ ஏற்படுகிறதுமான 
காரியமாகும்‌. இந்த திருமண நெருக்கத்தைக்‌ குறித்து நாம்‌ 
சரியாக விளங்கிக்கொள்ள வேண்டுமானால்‌ ஆதியிலே 
(அதி. 1:1) இருந்த தேவனைக்‌ குறித்து சிந்தித்துப்‌ பார்க்க 
வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நமது திருமண 
உறவின்‌ நெருக்கத்தை நோக்கிய பயணத்தில்‌, கடவ! 
நோக்கி நமது கவனத்தை திசை திருப்பியவர்களாக 
அதை ஆரம்பிக்க வேண்டும்‌. 


நாம்‌ இயல்பாகவே திருமணத்தில்‌ நெருக்கத்தை 
நாடுகிறவர்களாக இருக்கிறோம்‌. ஏனென்றால்‌, அதுவே 
கடவுளின்‌ தன்மையாகவும்‌ இருப்பதால்‌ அத்தைய 
எண்ணம்‌ நமக்குள்ளும்‌ இருக்கிறது. திருமண உறவின்‌ 
நெருக்கம்‌ என்பது, வெறும்‌ சரீரப்பிரகாரமான இச்சை 
களையும்‌ மிருக உணர்ச்சிகளையும்‌ விட மேலானது. 
குரங்கிலிருந்து மனிதன்‌ தோன்றியதாக கூறிக்‌ மரவம்‌ 
டிருக்கும்‌ இயக்கத்தை சேர்ந்தவர்கள்‌, திருமணத்தில்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 21 


நெருக்கத்தை அடைய மனிதனுக்கு இருக்கும்‌ அவல்‌, 
இனப்பெருக்கத்துக்கு வழிவகுக்கின்ற சாதாரண சரீர 
உணர்ச்சிதான்‌ என்றும்‌, ஆதிக்கம்‌ செலுத்துவதற்கு 
ஆண்‌ எடுக்கின்ற முயற்சியென்றும்‌, சரீரப்பசியைத்‌ 
தீர்த்துக்கொள்ளுகின்ற உணர்வுதான்‌ அது என்றும்‌ 
கூறிவிடுகிறார்கள்‌. அனால்‌ அது அப்படியல்ல. நாம்‌ 
மனிதராக இருப்பதற்கே இத்தகைய தோழமை 
உணர்வு அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால்‌ நாம்‌ 
கடவுளின்‌ சாயலில்‌ படைக்கப்பட்ட படைப்புகள்‌. 
படைப்பாகிய நாம்‌ படைத்தவரின்‌ ஒப்பற்ற தன்மையை 
பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டுமல்லவா ! 


நாம்‌ “கடவுளின்‌ சாயலை” உடையவர்கள்‌ 


ஆகி. 1:26 வசனத்தைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌. அவர்‌ 
தமது சாயலில்‌ மனிதனை எவ்விதம்‌ உருவாக்குகிறார்‌ 
என்பதை கவனியுங்கள்‌. “பின்பு தேவன்‌: நமது 
சாயலாகவும்‌ நமது ரூபத்தின்படியேயும்‌ மனுஷனை 
உண்டாக்குவோமாக . . . என்றார்‌.” ஒருவராகிய அந்த 
தேவன்‌, வேண்டுமென்றே பன்மையில்‌ பேசுகின்றார்‌. 
“நமது சாயலாகவும்‌ நமது ரூபத்தின்படி யேயும்‌ மனுஷனை 
உண்டாக்குவோமாக.” 


இதைக்‌ குறித்து வேத அறிஞர்கள்‌ பல்வேறுவிதமாக 
கருத்து தெரிவிக்கிறார்கள்‌. மரியாதை கலந்த தொனியில்‌ 
அவர்‌, “நாம்‌”, “நமது” என்று கூறுகிறார்‌ என சிலர்‌ 
கருதுகிறார்கள்‌. எபிரெய மொழியில்‌ மரியாதையையும்‌, 
மகத்துவத்தையும்‌, ராஜகம்பீரத்தையும்‌ அறிவிக்க அப்படி 
குறிப்பிடுவது வழக்கம்‌ என்றும்‌, வேறு சிலர்‌, கடவுள்‌ தமது 
வானசேனையினிடத்தில்‌ அப்படி பேசுகிறார்‌ என்றும்‌ 
நினைக்கிறார்கள்‌. “எலோஹிம்‌” என்பது கடவுளைக்‌ 
குறிப்பிடும்‌ ஒரு சொல்லாக பழங்காலத்தில்‌ இருந்தது. 
அது தேவதூதர்களையும்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்லாகவும்‌ 
காணப்பட்டதால்‌, தூதர்களையும்‌ சேர்த்து, “நமது” 


2» அலன்‌ டன்‌ 


சாயலாக மனிதனை உருவாக்குவோம்‌ என்று கடவுள்‌ 
சொல்வதாக அவர்கள்‌ எண்ணுகிறார்கள்‌. தேவன்‌ 
மனிதனை எலோஹிமிலும்‌ (அதாவது தேவதூதரிலும்‌) 
சற்று சிறியவனாக உருவாக்கினார்‌ என்று சங்கதம்‌ 
8:5ல்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. இந்த வசனத்தைக்‌ கொண்டு 
அவர்கள்‌, மேற்கூறியபடி நினைக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
ஆதி. 1:26ல்‌ நாம்‌ காண்பது ஹெறுமனே ஓர்‌ இலக்கிய 
சொற்றொடரா அல்லது தேவதூதர்களைக்‌ குறிப்பிடுகிற 
ஒரு சொல்லா? 


ஒரே கடவுளாகிய சர்வ வல்லவரின்‌ திரித்துவ 
தத்துவமாகிய நபர்களின்‌ இடையே நடைபெறும்‌ 
சம்பாஷணையாக நான்‌ அவ்வசனத்தை 
விளங்கிக்கொள்கிறேன்‌. நமது சாயலாகவும்‌ நமது 
ரூபத்தின்படி யேயும்‌ மனுஷனை உண்டாக்குவோம்‌ 
என்பது கடவுளின்‌ மாறாத தீர்மானம்‌. படைப்பின்‌ 
நோக்கத்தையே அது வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. 
திரித்துவ கடவுளின்‌ செயல்பாடுகளை ஆராயத்‌ 
துணிந்திருக்கிற நாம்‌ அவருடைய பரிசுத்த எல்லைக்குள்‌ 
பிரவேசிக்கிறவர்களாயிருக்கிறோம்‌. பயபக்தியோடு 
இதைக்‌ குறித்து நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌. அதி. 1:1ல்‌ 
கடவுளை தனிநபராகக்‌ காண்கிறோம்‌. ஆதியிலே 
தேவன்‌ வானத்தையும்‌ பூமியையும்‌ படைத்தார்‌ என்று 
வாசிக்கும்போது கடவுளை ஒரு தனி நபராகத்தான்‌ 
காண்கிறோம்‌. அனால்‌ 2 ஆம்‌ 3 ஆம்‌ வசனங்களை 
கவனியுங்கள்‌, “பூமியானது ஒழுங்கின்மையும்‌ 
வெறுமையுமாயிருந்தது. அழத்தின்மேல்‌ இருள்‌ இருந்தது. 
தேவ ஆவியானவர்‌ ஐலத்தின்மேல்‌ அசைவாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. தேவன்‌ வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது 
என்றார்‌. வெளிச்சம்‌ உண்டாயிற்று.” இந்த முதல்‌ 
மூன்று வசனங்களும்‌ கடவுளின்‌ திரித்துவ தன்மையை 
வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. கடவுளின்‌ மூன்றுவித 
செயல்பாடுகளைக்‌ காண்கிறோம்‌. முதலாம்‌ வசனத்தில்‌ 
நாம்‌ பிதாவாகிய தேவனைக்‌ காண்கிறோம்‌. இரண்டாவது 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 23 


வசனத்தில்‌ அவியானவரைக்‌ காண்கிறோம்‌. மூன்றாவது 
வசனத்தில்‌ தேவன்‌ பேசுகின்ற வார்த்தையைக்‌ 
கேட்கிறோம்‌. தேவனுடைய வார்த்தையைக்‌ குறித்து 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌ தனது சுவிசேஷத்திலே 
எழுதியிருப்பதைப்‌ பாருங்கள்‌. “அதியிலே வார்த்தை 
இருந்தது; அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது; 
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர்‌ ஆதியிலே 
தேவனோடிருந்தார்‌. சகலமும்‌ அவர்‌ மூலமாய்‌ 
உண்டாயிற்று; உண்டானதொன்றும்‌ அவராலேயல்லாமல்‌ 
உண்டாகவில்லை” யோவான்‌ 1:1-8. ஆகவே அதியிலே 
தேவன்‌ பேசின வார்த்தை, மாம்சமாக . . . நமக்குள்ளே 
வாசம்பண்ணின குமாரனேயாகும்‌ என்பது தெளிவாறெது. 
அதி. 1ல்‌ தேவன்‌ பேசியதே, யோவான்‌ 1ல்‌ கடவுளின்‌ 
வார்த்தையாக மாறியது. இவ்வுலகில்‌ தேவனுடைய 
குமாரனாக வந்து பிறக்கவிருந்த நமது கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாக, திரித்துவத்தின்‌ 
இரண்டாவது நபராக, ஆதியிலேயே காணப்படுகிறார்‌. 
ஜலத்தின்மேல்‌ அசைவாடிக்‌ கொண்டிருந்த தேவ 
ஆவியானவரே திரித்துவத்தின்‌ மூன்றாவது நபராகும்‌. 
அதி. 11ல்‌ காண்கிற தேவன்‌, திரித்துவத்தின்‌ முதலாம்‌ 
நபராகும்‌. 


ஒருங்கிணைந்திருக்கும்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட தன்மை! 


மூன்று ஆள்தத்துவத்தைக்‌ கொண்டிருந்தும்‌ ஒருவரா 
இருக்கற கடவுளின்‌ இந்த திரித்துவ தன்மையானது, 
நாம்‌ யார்‌, நாம்‌ எப்படியிருக்க வேண்டுமென்பதை 
நமக்கு விபரிப்பதாக இருக்கிறது. ஏனென்றால்‌, நாம்‌ 
அவரைப்‌ போல இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்‌ 
கிறோம்‌. இந்த திரித்துவ கடவுளின்‌ சாயலாகவே 


நாமும்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்‌. கடவுள்‌ 


அவரது தன்மையை உடையவராக விளங்குவதுபோல 
அவருடைய சாயலில்‌ படைக்கப்பட்ட நாமும்‌ நமக்‌ 
குரிய தன்மைகளை உடையவர்களாய்‌ இருக்கிறோம்‌. 


24 ' அலன்‌ டன்‌ 


நாம்‌ யாரென்பதையும்‌ நமது தன்மை எப்படிப்பட்டது 
என்பதையும்‌ விளங்கிக்கொள்ள வேண்டுமானால்‌, 
முதலாவதாக நாம்‌ நம்மை உருவாக்கிய அந்த திரித்துவ 
கடவுளைக்‌ குறித்து அறிந்துகொள்ள ஆரம்பிக்க 
வேண்டும்‌. ஒரே தேவனாகிய அவர்‌ தம்மை மூன்று 
நபர்களாக வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார்‌. அந்த 
ஒரே தேவனாகிய கடவுளின்‌ சாயலிலேதான்‌ நாம்‌ 
உருவாக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


அதி. 1:27ஐ பார்ப்போம்‌. ஆண்களும்‌ பெண்களும்‌ 
கடவுளின்‌ சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய்‌ 
இருக்கிறார்கள்‌. தேவன்‌ தம்முடைய சாயலாக 
மனுஷனை படைத்தார்‌; அவனை தேவசாயலாகவே 
படைத்தார்‌; அணும்‌ பெண்ணுமாக அவர்களை 
படைத்தார்‌. எபிரெய மொழியில்‌ இப்பகுதி ஒரு 
கவிதை வடிவமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது 
ஒரு முக்கியமான பகுதி என்பதை படிப்பவர்கள்‌ 
விளங்கிக்கொள்ள வேண்டுமென்பதற்காக இந்த 
பகுதியை மோசே விசேஷமாக கவிதை வடிவில்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. நாம்‌ இவ்வசனத்தை நன்றாக கவனிக்க 
வேண்டுமென்பதற்காக அதை திரும்பத்திரும்ப கூறி 
அதன்‌ முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார்‌. இதிலுள்ள 
மிகவும்‌ அழ்ந்ததை நாம்‌ கவனிக்க வேண்டுமென்பதற்காக 
இதை கவிதை வடிவில்‌ எழுதி நமது கவனத்தை அதன்‌ 
பக்கம்‌ இசை திருப்புகிறார்‌. ஆணும்‌ பெண்ணுமாகிய 
நாம்‌ கடவுளின்‌ சாயலாக இருக்கிறோம்‌. ஆணும்‌ 
பெண்ணுமாகிய நமது வித்தியாசமான தன்மைகளில்‌ 
கடவுள்‌ தமது சாயலை வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 
மனிதகுலம்‌ பாலின வேறுபாடுகளைக்‌ கொண்டதாகவே 
உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆணாகவோ அல்லது 
பெண்ணாகவோ மனிதகுலம்‌ உருவாக்கப்பட்டிருக்றெது. 
பாலின வேறுபாட்டைக்‌ கொண்டிருந்தே நாம்‌ 
கடவுளின்‌ சாயலை வெளிப்படுத்துறெவர்களாயிருக்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 25 


கிறோம்‌. நமது பாலின வேறுபாடுகள்‌, சரீரத்தையோ 
மனதையோ, அல்லது சமூகநிலையையோ அடிப்படை 
ri கொண்டதல்ல. அனால்‌ அணும்‌ பெண்ணுமான 
இந்த படைப்பு தெய்வீக நிலைமைக்கடுத்தது. கடவுளின்‌ 
அலைத்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கிற அணும்‌ 
பெண்ணுமாகிய இருவர்‌ திருமணத்தில்‌ இணைவதை 
விளங்கிக்கொள்ள வேண்டுமானால்‌ நாம்‌ கடவுளைக்‌ 
குறித்த சத்தியத்தை அறிந்துகொள்வதில்‌ ஆரம்பிக்க 
வேண்டும்‌. அணும்‌ பெண்ணுமான மனிதனின்‌ பாலின 
வேறுபாடு தெய்வீகத்தை அடிப்படையாகக்‌ கொண்டது 
என்னற எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ? அணும்‌ 
வாகப்‌ அர்க்க வித்தியாசமான தன்மைகளில்‌ நாம்‌ 
“டைக்கப்பட்டி ர௬ப்பதில்‌ கட 
அற்புதமாக ர ரர (ர்ச்‌ பனு 


திருமணம்‌, கடவுளைக்‌ குறித்து நமக்கு என்ன 
கூறுகிறது 2? இதில்‌ இருவர்‌ ஒரே மாம்சமாகிறார்கள்‌ 
(அதி. 2:24. திரித்துவராயிருந்தாலும்‌ ஒன்றாக இருக்கிற 
கடவுளை பிரதிபலிப்பதாக திருமண உறவு இருக்கிறது. 
இரண்டாக (பன்மையில்‌) இருந்தவர்கள்‌, திருமணத்தில்‌ 
ஒன்றாக ஆகிறார்கள்‌. நமது பாலின பன்மை (அணும்‌ 
பெண்ணுமான நிலை), திருமணத்தில்‌ ஒன்றாக்கப்பட்டு 
(ஒரே மாம்சமாக,, திரித்துவ கடவுளின்‌ ஒன்றான 
த யலை வெளிப்படுததுவதாயிருக்கிறது. ஒன்றுக்கு 
மேற்பட்ட ஆள்தத்துவமிருந்தும்‌ ஒருங்கிணைந்திருப்பதன்‌ 
மூலம்‌ தமது தெய்வீகத்தன்மையை திரித்துவ கடவுள்‌ 
வெளிப்படுத்துறெவராயிருக்கிறார்‌; திருமணத்தின்‌ 
மூலமாக இணைக்கப்படும்‌ அணும்‌ பெண்ணும்‌ ஒரே 
இட சைமா, இருவராயிருந்தும்‌ ஒன்றாயிருப்பதன்‌ மூலம்‌ 
இ ப்பின்‌ தன்மையை வெளிப்படுத்துறெவர்களாய்‌ 
இ மார்கள்‌. அரவான்‌ திருமணத்தின்‌ மூலமாக 
துகில்‌ கடவுளின்‌ தனித்தன்மை 


ட. அலன்‌ டன்‌ 


பரிபூரணமான நிலை 


திரித்துவ கடவுளிடையே நிலவுகின்ற நெருக்கமான 
உறவை வெளிப்படுத்துவதற்கு ஒர்‌ அடையாளமாக 
சரீரப்பிரகாரமான நெருக்கம்‌ மனிதனிடம்‌ 
படைக்கப்பட்டி ருக்கிறது. திருமணத்தில்‌ : ஏற்படுகின்ற 
நெருக்கமான ஐக்கியம்‌ என்பது வெறும்‌ உடலுறவைக்‌ 
குறிப்புது மாத்திரமல்ல. அதில்‌ இன்னும்‌ பல காரியங்கள்‌ 
அடங்கியுள்ளன. இருந்தாலும்‌ தம்பதியரிடையே 
ஏற்படுகின்ற அத்தகைய நெருக்கமானது, திரித்துவ 
கடவுளிடம்‌ காணப்படுகின்ற லக்கியத்தை 
வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறு அடையாளமாக 
இருக்கின்றது. இது, இருவராயிருந்தும்‌ ஒன்றாயிருக்கின்ற 
நிலை. இருவர்‌ ஒரே மாம்சமாகிற நிலை. மனிதனின்‌ 
நெருக்கமான சரீர உறவை, அதி. 9:23,24ல்‌ மோசே 
அழகாக படம்பிடித்தாற்போல எடுத்துரைக்கிறார்‌. 
இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
விட்டு, தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; 
அவர்கள்‌ ஓரே மாம்சமாயிருப்பார்கள்‌. அதாமும்‌ அவன்‌ 
மனைவியுமாகிய இருவரும்‌ நிர்வாணிகளாயிருந்தும்‌ 
வெட்கப்படாதிருந்தார்கள்‌. அவர்கள்‌ நிர்வாணிகளாக 
இருந்தார்கள்‌ என்பதை மோசே குறிப்பிடுகிறார்‌. சரீர 
உறவை மோசே விவேகமாக தெரியப்படுத்துகிறார்‌. 
உலகத்தின்‌ முதலாவது தம்பதியரிடம்‌ காணப்பட்ட சரீர 
உறவை கொச்சைப்படுத்தாமல்‌, கண்ணியமாக அவர்‌ 
எழுதுகிறார்‌. யாரையாவது நிர்வாணமாக பார்ப்பதை 
சரீர உறவோடு சம்பந்தப்படுத்தி பழைய ஏற்பாட்டு 
புத்தகத்திலே (லேவி 18:60) எழுதப்பட்டிருப்பதைக்‌ 
காணலாம்‌. அவர்கள்‌ இருவரும்‌ நிர்வாணமாக 
இருந்தார்கள்‌ என்று மோசே சொல்வதன்‌ மூலமாக, 
அவர்களிடையே இருந்த சரீர உறவை மரியாதையோடு 
எடுத்துரைக்கிறார்‌. அவர்களைப்‌ பிரிக்கத்தக்க 
வகையில்‌ எந்த பாவமும்‌ அங்கு காணப்படவில்லை. 
ஓளிவுமறைவற்ற தன்மை அவர்களிடையே நிலவியது. 


ர பா னனர ய! ை ுவணைவைவோபைய!-॥!யட்ட்டட 
தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 27 


தேவன்‌, மிகவும்‌ நல்லதென்று கண்ட, முடிவடைந்த 
நிலையிலுள்ள பரிபூரணமான அந்த படைப்புகள்‌ 
தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக 
ஏதேன்‌ தோட்டத்திலே காணப்பட்டதை அத. 
2:23,24 வசனங்களில்‌ காண்கிறோம்‌. மோசே அந்த 
அழகிய காட்சியை தன்‌ கற்பனையில்‌ கண்டு அதை 
ஓர்‌ அழகிய படமாக நம்‌ கண்முன்‌ கொண்டுவர 
முயற்சிக்கிறார்‌. கடவுள்‌ படைத்த புராதனமான 
படைப்புகள்‌ பின்னணியில்‌ இருக்க, கடவுளின்‌ சாயலில்‌ 
படைக்கப்பட்ட ஆணும்‌ பெண்ணும்‌ தோட்டத்தில்‌ 
உலாவி வருவதை மோசே நம்‌ கண்முன்‌ அழகான படமாக 
விபரித்துக்‌ காண்பிக்கிறார்‌. அந்த காட்சியை நாம்‌ உற்றுப்‌ 
பார்க்கும்போது, ஆணும்‌ பெண்ணுமாக அவர்கள்‌ 
இருவரும்‌ மிகவும்‌ நெருக்கமான ஐக்கியத்திலே இணைந்து 
காணப்படுவதில்‌ கடவுளின்‌ தன்மை பிரதிபலிப்பதை நாம்‌ 
காண்கிறோம்‌. ஒரே மாம்சமாக அவர்கள்‌ செயல்படுவது, 
முன்று ஆன்தத்துவமிருந்தும்‌ ஒன்றாயிருக்கறெ 
கடவுளின்‌ தன்மையை மனிதனுக்கேற்றவிதத்தில்‌ 
வெளிப்படுத்துவதாயிருக்ெது. திரித்துவ கடவுளின்‌ 
சாயலில்‌ உருவாக்கப்பட்ட ஆணும்‌ பெண்ணும்‌ 
ஒரே மாம்சமான நிலைமைக்குட்படுத்தப்பட்டு, 
ககம சகலத்தையும்‌ அண்டுகொள்ளும்படி 
ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்‌. (இப்படி விளக்குவதன்‌ 
மூலமாக தனிமையான வாழ்க்கையைத்‌ தெரிந்து 
கொண்டிருக்கிற ஆணோ அல்லது பெண்ணோ 
கடவுளின்‌ சாயலில்‌ இல்லை என்று நான்‌ கூறவர 
வில்லை. தனித்தனியாகவும்‌ நாம்‌ கடவுளின்‌ சாயலில்‌ 
காண்‌ உருவாக்கப்பட்டிருக்கிறோம்‌. திருமணமே 
செய்துகொள்ளாத இயேசு கிறிஸ்துவும்‌ கடவுளின்‌ 
சாயலில்தான்‌ உருவாக்கப்பட்டிருந்தார்‌ (கொலோ 
1:13). மத்‌ 19:12ல்‌ அவர்‌ தனிமையாயிருப்பவர்களை 
அங்கீகரிப்பதையும்‌ காண்கிறோம்‌. “தேவசாயல்‌” என்‌! 15] 
சந்ததியரை/புத்திரரைக்‌ குறிக்கும்‌ சொல்லாகவும்‌ 
வேதாகமத்தில்‌ உபயோகப்படுத்தப்பட்டி ருக்கிறது. அகவே 


28 அலன்‌ டன்‌ 


தனிமையாக இருக்கும்‌ விசுவாசிகள்‌, திருமணத்தில்‌ 
இணைந்திருக்கும்‌ விசுவாசிகள்‌ அகிய அனைவருமே 
“கடவுளின்‌ புத்திரர்‌” என்பதில்‌ சந்தேகமில்லை). 


தேவனுடைய மகிமையான ஐக்கிய நிலையை வெளிப்‌ 
படுத்துவதற்காகத்தான்‌ மனிதன்‌ தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ விட்டுப்பிரிந்து தன்‌ மண்‌ வியோ 
இசைந்து இருக்க வேண்டும்‌ என்றெ அட்டையைப்‌ 
பெற்றிருக்கிறான்‌. தங்களிடையே இருக்கும்‌ கண்ணியமான 
நெருக்கத்தின்‌ மூலமாக கடவுளின்‌ தன்மையை a 
பிரதிபலிக்கிறார்கள்‌. என்ன ஓர்‌ அழகான காட்சி! 
மிகவும்‌ நல்லதென்று காணப்பட்ட அந்த படைப்பு 
தங்களுடைய ஐக்கியத்தின்‌ மூலமாக சகலத்தையும்‌ 
ஆளுறெவர்களாக கடவுளுடைய சாயலையும்‌ 
மகிமையையும்‌ பிரதிபலிப்பதைக்‌ காண்கிறோம்‌. எல்லாம்‌ 
ஒழுங்காயிருந்தது; சகலமும்‌ கடவுளின்‌ மகிமையை 
வெளிப்படுத்தியது. 


திருமணத்தில்‌ நெருக்கமான உறவு என்பதில்‌ எ 
நெருக்கத்தையும்‌ தவிர்த்து இன்னும்‌ அநேகவிதங்களில்‌ 
தம்பதிகள்‌ நெருக்கமாக இருக்க வேண்டியதாயிருக்கிறது. 
ஒரே மாம்சம்‌ என்பதில்‌ அணும்‌ பெண்ணுமாக உ 
காரியங்களில்‌ நாம்‌ ஒன்றாயிருக்க வேண்டியதின்‌ 
அவசியத்தை எடுத்துரைக்கிறது. நான்‌ ஜர்‌ ஆணா 
என்னும்போது சரீரப்பிரகாரமாக மாத்திரம்‌ 
நான்‌ ஆணாக இருக்கிறேன்‌ என்பதல்ல. தான்‌ 
ஆண்மைக்குரிய மனநிலையையும்‌, ஆண்மைக்குரிய 
உணர்ச்சிகளையும்‌ கொண்ட வனாயிருக்கிறேன்‌. ஒரு 
பெண்ணும்‌ அதே மாதிரிதான்‌, பெண்மைக்குரிய 
மனநிலையையும்‌, பெண்மைக்குரிய உணர்ச்கிகளையும்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. சரீரத்திலும்‌ மனதிலும்‌ நாம்‌ 
இவ்விதமான வேறுபாடுகளைக்‌ கொண்டவர்களாக 
இருக்கிறோம்‌. இவ்விரு வகையான மனோநிலையும்‌, 
உணர்ச்சிகளும்‌ ஒன்றாக சேர்ந்து கூடி வருகையில்தான்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 29 


நாம்‌ சரீரப்பிரகாரமாகவும்‌ ஆவியின்‌ பிரகாரமாகவும்‌ 
ஐக்கிய நிலையை அடை கிறவர்களாக இருக்கிறோம்‌. 


நான்‌ என்‌ மனைவியோடு கொண்டுள்ள நெருக்கம்‌, 
திரித்துவ கடவுளிடம்‌ நிலவும்‌ ஜக்கிய நிலையை 
பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும்‌. இதைக்‌ குறித்து ஒரு 
நிமிடம்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌. நான்‌ என்‌ மனைவியோடு 
ஐக்கியமாக இல்லையென்றால்‌, நான்‌ கடவுளை 
அவமதிக்கிறவனாக இருப்பேன்‌. நான்‌ என்‌ மனைவியோடு 
ஐக்யெமாக இல்லையென்றால்‌ நான்‌ கடவுளை 
சரியானவிதத்தில்‌ பிரதிபலிப்பவனாக இருக்க மாட்டேன்‌. 
நான்‌ என்‌ மனைவியோடு கொண்டுள்ள உறவுக்கும்‌, நான்‌ 
கடவுளோடு வைத்திருக்கும்‌ உறவுக்கும்‌ நேரிடையான 
தொடர்பு இருக்றெது. அது என்னை பாதிக்கிறது. 
உங்களுடனேகூட உங்கள்‌ மனைவிகளும்‌ நித்திய ஜீவனை 
சுதந்தரித்துக்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறபடியால்‌ 
நீங்கள்‌ அவர்களுடனே விவேகத்துடன்‌ வாழுங்கள்‌ 
என்று பேதுரு கூறுகிறார்‌. எதற்காக? உங்கள்‌ 
ஜெபங்களுக்குத்‌ தடை வராதபடிக்கு (1 பேதுரு 3:7). 
நான்‌ என்‌ மனைவியோடு ஐக்கியமாக வாழவில்லை 
என்றால்‌ என்னால்‌ சரியானவிதத்தில்‌ கடவுளோடு 
தொடர்புகொள்ள முடியாது. “இருவராயிருந்தும்‌ 
ஒன்றாயிருக்கிற” பக்குவம்‌ திருமணத்தில்‌ சரியாக 
ஏற்படவில்லையென்றால்‌, தம்பதிகளாக சேர்ந்து 
நாம்‌ கடவுளின்‌ தன்மையை பிரதிபலிக்க முடியாது. 
அப்படியானால்‌ கடவுளின்‌ மகிமையை நமது திருமண 
உறவின்‌ மூலமாக இழிவுபடுத்துகிறவர்களாகிறோம்‌. 


இதுவரை கேள்விப்படாத விதங்களில்‌ இன்று 
அநேகருடைய திருமண வாழ்க்கை பாதிப்புகளுக்கு 
ஆளாவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. திருமணத்தின்‌ 
உண்மையான நோக்கத்தையே சிதைக்கும்‌ வகையில்‌ 
இன்று பல்வேறு காரணங்களுக்காக திருமணங்கள்‌ 
நடைபெறுகின்றன. திருமணத்தின்‌ மூலமாக அடையப்‌ 


30. அலன்‌ டன்‌ 


போகும்‌ உலக நன்மைகளைக்‌ குறிவைத்தே திருமணங்கள்‌ 
நிச்சயிக்கப்படுகின்றன. மனதுக்கு இதமளிப்பதற்காகவும்‌, 
சரீரத்தேவைகளைப்‌ பூர்த்தி செய்வதற்காகவும்‌, 
பிள்ளைகளின்‌ நன்மைக்காகவும்‌, பொருளாதார மேன்மை 
அடையவும்‌, சமூகத்தில்‌ அந்தஸ்து பெறவும்‌ . . . இப்படி 
பல காரணங்களை திருமணம்‌ செய்துகொள்வதற்குக்‌ 
காண்பிக்கிறார்கள்‌. அமெரிக்கர்கள்‌ நடைமுறைவாதிகள்‌. 
எது அவர்களுக்கு பலனை அளிக்குமோ அதை மாத்திரமே 
செய்வார்கள்‌. திருமணத்தினால்‌ அடையக்கூடிய 
நன்மைகளைக்‌ குறித்து எத்தனையோ புள்ளிவிவரங்களை 
காண்பித்தாலும்‌, நமது சொந்த நன்மையை பெரிதாகக்‌ 
கருதி அதில்‌ ஈடுபடுகிறவர்களாய்‌ நாம்‌ இருக்கக்‌ 
கூடாது. நமது முக்கியமான குறிக்கோள்‌, கடவுளை 
மகிமைப்படுத்துவதும்‌, அவரில்‌ களிகூருவதுமேயாகும்‌. 
திருமணத்தில்‌ அடையப்போகும்‌ நன்மைகளை 
காண்பித்து, அதன்‌ காரணமாக திருமணம்‌ செய்வது 
மிகவும்‌ நியாயமானது என்று நாம்‌ கூறப்போவதில்லை. 
அப்படி சொல்வோமானால்‌ அது சுயநலமானதும்‌, 
கடவுளை மையமாகக்கொள்ளாமல்‌ மனிதனுடைய 
நன்மைகளையே குறிவைத்து செய்வதாகும்‌. கடவுளின்‌ 
திட்டமே திருமணத்திற்கு ஆதாரமாக இருக்க வேண்டுமே 
தவிர மனிதனின்‌ திட்டமல்ல. திருமணத்தில்‌ நாம்‌ 
கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும்‌. அவரில்‌ 
மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும்‌. நாம்‌ திருமண 
வாழ்க்கையை மேற்கொள்வதற்குக்‌ கடவுளே காரணம்‌; 
அதில்‌ நாம்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. 
இயேசுவின்‌ மொழியில்‌ “ஒன்றாயிருத்தல்‌” 

தனக்கும்‌ பிதாவுக்கும்‌, தனக்கும்‌ நமக்கும்‌ 
இடையேயுள்ள நெருக்கத்தை சுட்டிக்‌ காண்பிப்பதற்கு 
இயேசு கிறிஸ்து, “ஒன்றாயிருத்தல்‌” என்கிற வார்த்தையை 
உபயோகிக்கிறார்‌. இப்படி கூறுவதின்‌ மூலமாக 
நம்மிடையே இருக்க வேண்டிய நெருக்கமான உறவின்‌ 


| | . 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 31 


தன்மையையும்‌ எடுத்துரைக்கிறார்‌. யோவான்‌ 10:30ல்‌ 
நானும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருக்கிறோம்‌ என்கிறார்‌. 
“ஒன்றாயிருத்தல்‌” என்கிற இதே வார்த்தையை 
மோசேயும்‌ ஆதிப்‌ பெற்றோரிடையேயிருந்த 
நெருக்கத்தைக்‌ குறிப்பதற்கு உபயோகித்திருக்றொர்‌. 
அவர்கள்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌. “ஓரே” 
என்கிற இந்த வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை; 
பிதாவுக்கும்‌ குமாரனுக்கும்‌ சரீரப்பிரகாரமான சொந்தம்‌ 
இருப்பதாக நிரூபிக்கும்படிக்கு நான்‌ இந்த வாதத்தை 
உங்கள்‌ முன்‌ கொண்டுவரவில்லை. பிதாவுக்கும்‌ 
குமாரனுக்கும்‌ இடையேயுள்ள உறவு தெய்வீகமானது. 
அவர்களுக்கிடையிலுள்ள ஐக்கியத்தின்‌ ஆழத்தைக்‌ 
குறித்து நாம்‌ ஆராய்ச்சி செய்ய முயற்சிக்க வேண்டாம்‌. 
இருந்தாலும்‌, பிதாவுக்கும்‌ குமாரனுக்கும்‌ இடையே 
காணப்படுகின்ற அந்த தெய்வீக ஒற்றுமையைத்தான்‌ நாம்‌ 
நமது திருமணத்தில்‌ பிரதிபலிக்கிறவர்களாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. யோவான்‌ 17ம்‌ அதிகாரத்தில்‌ இயேசு கிறிஸ்து 
செய்யும்‌ “பிரதான ஆசாரிய” ஜெபத்தை கவனியுங்கள்‌. 
20-23 வசனங்களை படியுங்கள்‌: நான்‌ இவர்களுக்காக 
வேண்டிக்கொள்ளுகிறதுமல்லாமல்‌, இவர்களுடைய 
வார்த்தையினால்‌ என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக 
வும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. அவர்களெல்லாரும்‌ 
ஒன்றாயிருக்கவும்‌, பிதாவே, நீர்‌ என்னை அனுப்பினதை 
உலகம்‌ விசுவாசிக்கிறதற்காக, நீர்‌ என்னிலேயும்‌ நான்‌ 
உம்மிலேயும்‌ இருக்கிறது போல அவர்களெல்லாரும்‌ 
நம்மில்‌ ஒன்றாயிருக்கவும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 
நாம்‌ ஒன்றாயிருக்கிறதுபோல அவர்களும்‌ 
ஒன்றாயிருக்கும்படி, நீர்‌ எனக்குத்‌ தந்த மகிமையை 
நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. ஒருமைப்பாட்டில்‌ 
அவர்கள்‌ தேறினவர்களாயிருக்கும்படிக்கும்‌, என்னை நீர்‌ 
அனுப்பினதையும்‌, நீர்‌ என்னில்‌ அன்பாயிருக்கிறதுபோல 
அவர்களிலும்‌ அன்பாயிருக்கிறதையும்‌ உலகம்‌ 
அறியும்படிக்கும்‌, நான்‌ அவர்களிலும்‌ நீர்‌ என்னிலும்‌ 
இருக்கும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. 


32 அலன்‌ டன்‌ 


“ஒருமைப்பாடு” என்கிற வார்த்தையை இயேசு 
உப்யோகிக்கிறார்‌. பிதா குமாரனிலும்‌, குமாரன்‌ 
பிதாவிலும்‌ இருப்பதால்‌ ஏற்படுகின்ற ஆனந்தத்தை 


. சுட்டிக்‌ காண்பித்து, அவர்களிடையே நிலவுகின்ற 


பலமான உறவை நமக்கு விளக்குகின்றார்‌. அவர்களுடைய 
ஒருமைப்பாடு, அவர்களிடையே நிலவுகின்ற அன்பின்‌ 
மூலமாக நமக்கு விளங்குகின்றது. அதேவிதமான 
அன்பை, கிறிஸ்துவுக்குள்‌ வந்துவிட்டவர்களாகிய 
நமக்கும்‌ பிதா அருளிச்‌ செய்கிறார்‌. கிறிஸ்துவில்‌ 
இருக்கிறவர்களாகிய நாமும்‌ அதேவிதமான அன்பை 
நமது திருமணத்தில்‌ பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க 
வேண்டும்‌. திரித்துவ கடவுளிடையே இருக்கின்ற 
அன்பின்‌ ஒருமைப்பாட்டைத்தான்‌ நான்‌ உங்களுக்கு 
சுட்டிக்காட்ட முடியும்‌. அதை கவனத்தில்‌ கொண்டு 
இயேசுவானவரின்‌ வார்த்தையையும்‌ கவனியுங்கள்‌. 


நமக்கும்‌ இயேசு கிறிஸ்துவுக்கும்‌, பிதாவுக்கும்‌ உள்ள 
ஓக்கியத்தை, ஒருமைப்பாடு என்கிற இந்த வார்த்தையின்‌ 
மூலமாக இயேசுவானவர்‌ விவரிக்கிறார்‌. நான்‌ என்‌ 
பிதாவிலும்‌, நீங்கள்‌ என்னிலும்‌, நான்‌ உங்களிலும்‌ 
இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள்‌ அறிவீர்கள்‌. என்‌ 
கற்பனைகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறான்‌. 
என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறவன்‌ என்‌ பிதாவுக்கு 
அன்பாயிருப்பான்‌. நானும்‌ அவனில்‌ அன்பாயிருந்து, 
அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்‌ என்றார்‌. 
ஸ்காரியோத்தல்லாத யூதா என்பவன்‌ அவரை நோக்கி; 
அண்ட வரே நீர்‌ உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல்‌ 
எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப்போகிற காரண 
மென்ன என்றான்‌. இயேசு அவனுக்கு பிரதியுத்தாரமாக: 
ஒருவன்‌ என்னில்‌ அன்பாயிருந்தால்‌, அவன்‌ என்‌ 
வசனத்தைக்‌ கைக்கொள்ளுவான்‌, அவனில்‌ என்‌ 
பிதா அன்பாயிருப்பார்‌; நாங்கள்‌ அவனிடத்தில்‌ வந்து 
அவனோடே வாசம்பண்ணுவோம்‌. யோவான்‌ 14:20- 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 33 


23. பிதாவோடு நாம்‌ அடையக்கூடிய ஐக்கியத்தின்‌ 
சந்தோஷத்தைக்‌ குறித்து இயேசுவானவர்‌ இங்கு குறிப்பிடு 
கிறார்‌. அது, குமாரனாகிய இயேசு தன்‌ பிதாவிடம்‌ 
அனுபவிக்கின்ற சந்தோஷத்திற்கு ஓத்ததாய்‌ இருக்கிறது. 


பிதா, தம்மை நமக்கு வெளிப்படுத்தப்‌ போகிறார்‌ என்று 
இயேசுவானவர்‌ நமக்கு அறிவிக்கிறார்‌. அதுமாத்திரமல்ல, 
நாம்‌ ஒருவரிலொருவர்‌ வசிக்கக்கூடிய அனுபவத்தையும்‌ 
பெறப்போகிறோம்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. அது, அவர்‌ 
நம்மிலும்‌ நாம்‌ அவரிலும்‌ இருக்கக்கூடியதான அனுபவம்‌. 
இயேசு மீண்டுமாக ஓர்‌ ஒருமைப்பாட்டை விவரிக்கிறார்‌: 
அது அநேகமாயிருந்தும்‌ ஒன்றாயிருக்கக்கூடிய ஒருமைப்‌ 
பாடு. பிதாவும்‌, குமாரனும்‌, பரிசுத்த அவியானவரின்‌ 
கிரியையினால்‌, நம்மோடு வந்து ஒன்றாக சேர்ந்து 
இருக்கப்‌ போவதான ஒருமைப்பாடு. கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவும்‌ அவருடைய சீஷர்களும்‌ ஒன்றா 
யிருக்கிறார்கள்‌. கர்த்தர்‌, பரிசுத்த ஆவியின்‌ உதவியால்‌ 
சீஷருடைய உள்ளத்திற்குள்‌ ஊடுருவி, அவனது 
ஆத்துமாவைத்‌ தொடக்கூடியவராக இருக்கிறார்‌. 
அவருடைய சீஷனாகிய நான்‌ அவரது அன்பை 
ஏற்றுக்‌ கொண்டு, அதற்கு பதிலளிக்கும்விதமாக அவர்‌ 
முன்‌ ஒளிவுமறைவில்லாமலும்‌, வெட்கப்படாமலும்‌ 
இருக்கிறேன்‌. அவர்‌ முன்பாக நான்‌ எதையும்‌ ஒளிக்காமல்‌, 
எண்‌ ஆத்துமாவை அவருக்குத்‌ திறந்து காட்டுபவனாகவும்‌, 
என்‌ இருதயத்தின்‌ அந்தரங்கத்தையெல்லாம்‌ அவர்‌ 
காணும்படிக்கு வெளிப்படையாகவும்‌ நிற்கின்றேன்‌. 
நான்‌, எதையும்‌ அவருக்கு மறைத்து வைக்கவில்லை; 
தடையாக இருக்கும்‌ யாவற்றையும்‌ உடைத்தெறிகறேன்‌; 
தடங்கல்களையெல்லாம்‌ முறித்துப்‌ போடுகிறேன்‌. 
நாங்கள்‌ ஒருவரிலொருவர்‌ ஈடுபாடுகொள்ளாதபடிக்கு 
எந்த காரியத்தையும்‌ குறுக்கே வரவிடமாட்டேன்‌. 
கிறிஸ்து என்னோடு இருக்கிறார்‌ என்கிற சிந்தையை, 
அவருடைய சீஷனாகிய நான்‌ என்னில்‌ வளர்த்துக்‌ 
கொண்டே வருகிறேன்‌. தனியாக இருப்பவனாக அல்ல, 


34 அலன்‌ டன்‌ 


அவர்‌ என்னில்‌ இருப்பதால்‌ அவரோடுங்கூட சேர்ந்து 
இந்த சிந்தையை வளர்க்கிறேன்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உதவியைக்‌ கொண்டு, கிறிஸ்துவோடு நான்‌ எப்போதும்‌ 
ஐக்கியத்தில்‌ இருக்கிறேன்‌ என்பதை உணர்ந்தவனாகவே 
நான்‌ வாழ வேண்டியதாயிருக்கிறது. அவர்‌ பிரசன்னத்தை 
எப்போதும்‌ உணர்ந்து அறிந்திருக்கிறவனாக நான்‌ 
ஜீவிக்க வேண்டியதாயிருக்கிறது. நான்‌ அவரில்‌ 
இருக்கிறேன்‌, அவர்‌ என்னில்‌ இருக்கிறார்‌. நாங்கள்‌ 
எப்போதும்‌ சேர்ந்தே இருக்கிறோம்‌. என்னோடு கூடவே 
வசிக்கின்ற அவருக்கும்‌ எனக்குமுள்ள தொடர்பை நான்‌ 
நினைக்காமல்‌ இருந்தால்‌ நான்‌ என்னைக்‌ குறித்தே 
சரியாக அறியாதவனாக இருப்பேன்‌. 


இதே விதமான ஐக்கிய நிலைதான்‌ திருமணத்திலும்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று இயேசு கூறுகிறார்‌. இதை, 
பக்திக்குரியதாக இல்லையே என நினைப்பதற்கில்லை. 
அவர்‌ என்னை அறிந்திருப்பதைக்‌ குறித்தும்‌, என்னில்‌ 
அன்புகூருவதைக்‌ குறித்தும்‌ பேசுகிறார்‌; அது, என்‌ 
மனைவியை நான்‌ எவ்விதத்தில்‌ அறிந்து அவளை 
எப்படி நேசிக்க வேண்டும்‌ என்பதை எனக்கு ஞாபகப்‌ 
படுத்துவதாயிருக்கிறது. தருமணமானவனாகிய நான்‌, 
என்‌ மனைவியையும்‌ கருத்தில்கொள்ளாமல்‌ என்னைப்‌ 
பற்றி மாத்திரம்‌ குறிப்பிடுவேனானால்‌ அது என்னை 
முழுமனிதனாக காண்பிக்காது. இருவருமாக சேர்ந்த 
ஒரு நிலைமையை நான்‌ என்னில்‌ வளர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. “நான்‌” என்கிற விதத்தில்‌ நான்‌ செயல்படக்‌ 
கூடாது; “நாங்கள்‌” என்றெ விதத்தில்தான்‌ நான்‌ செயல்பட 
வேண்டும்‌. நான்‌ எதை செய்தாலும்‌ அவளோடு சேர்ந்து 
ஒருமித்துதான்‌ அதை செய்ய வேண்டும்‌. நான்‌ என்‌ 
மனைவியோடு ஒரே மாம்சமாயிருக்கிறேன்‌. அவள்‌ 
தன்னுடைய வாழ்க்கையை என்னில்‌ வாழ்கிறாள்‌; 
நானும்‌ என்‌ வாழ்க்கையை அவளில்‌ வாழ்கிறேன்‌. 
இந்தவிதமாக ஒருவரில்‌ ஒருவராக இருப்பது திரித்துவ 
கடவுள்‌ மாத்திரம்தான்‌. 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 35 


திருமணத்தில்‌ அடங்கியிருக்கும்‌ ஆவிக்குரிய, 
தெய்வீகத்‌ தன்மைவாய்ந்த காரியங்களை அலசி ஆராய 
முற்படும்போது நாம்‌ கடவுளின்‌ மறைபொருள்களை 
அறிந்துகொள்ளக்‌ கூடியவர்களாகிறோம்‌. என்னுடைய 
திருமண வாழ்க்கை கடவுளின்‌ தன்மைகளை வெளிப்‌ 
படுத்துவதாயிருக்கிறது. என்‌ திருமணம்‌, என்னுடைய 
இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. 
என்னுடைய திருமணத்தில்‌ வெளிப்பட வேண்டிய 
தன்மைகளை, திரித்துவ கடவுளிடம்‌ காணப்படும்‌ 
தன்மைகளே தீர்மானிக்கிறது. நான்‌ என்‌ மனைவியோடு 
பலவிதங்களில்‌ ஒன்றுபடுவது, கடவுளோடு ஒன்று 
படுதலுக்கு அடையாளமாயிருக்கிறது. என்னுடைய 
திருமணம்‌ தெய்வீகமானதென்றோ என்‌ மனைவி ஒரு 
கடவுள்‌ என்றோ நான்‌ கூறவில்லை. அவளை நான்‌ 
ஆராதிக்கிறேன்‌ என்றும்‌ கூறவில்லை. அவளுடைய 
படத்துக்கு முன்னால்‌ மெழுகுவர்த்திகளை ஏற்றி 
வைத்து நான்‌ வணங்கிக்‌ கொண்டிருக்கவில்லை. 
ஆனால்‌ வேதாகமத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து நான்‌ 
அவளோடு ஒன்றுபடும்போது, ஒரு கணவனாக, 
திருமணத்தைக்‌ குறித்த கடவுளுடைய திட்டத்தோடு 
ஒன்றுபடுகிறவனாகிறேன்‌. கடவுளோடுள்ள அழமான 
ஐக்கியத்தின்‌ விளைவாகத்தான்‌ அவருடைய 
திட்டங்களுக்கு முழுமனதாக செவிசாய்க்க முடிகிறது. 
கடவுளின்‌ சாயலாக படைக்கப்பட்டிருக்கும்‌ என்‌ 
மனைவியோடு ஒன்றுபடும்போது, திருமணத்தைக்‌ குறித்த 
கடவுளுடைய திட்டத்தோடும்‌ நான்‌ ஒன்றுபடுகிறேன்‌. 
நான்‌ என்‌ மனைவியோடு ஒன்றுபடுதல்‌ தெய்வீகத்தன்மை 
வாய்ந்த முக்கியமான ஒன்றுபடுதலாகும்‌. 


நாம்‌ தெய்வீகப்பிறவிகளாகும்‌: கடவுளின்‌ 
சாயலில்‌ படைக்கப்பட்டவர்கள்‌. வித்தியாசமான 
நிலையில்‌ ஆணாகவும்‌ பெண்ணாகவும்‌ படைக்கப்‌ 
பட்டிருந்தபோதிலும்‌, நாம்‌ கடவுளை வெளிப்படுத்து 
கின்ற படைப்புகளாம்‌, ஆணாகவும்‌ பெண்ணாகவும்‌, 


36 அலன்‌ டன்‌ 


கணவனாகவும்‌ மனைவியாகவும்‌ நாம்‌ அவருடைய 
சாயலைத்‌ தரித்தவர்களாக இருக்கிறோம்‌. கடவுளின்‌ 
பெரிதான கிருபையால்‌ நாம்‌ அவரை அறிந்து கொண்டு, 
அவரை நேசிக்கக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கிறோம்‌. கடவுள்‌ 
மீது நாம்‌ கொண்டிருக்கும்‌ அன்பு, நமது துணையோடு 
நம்மை ஓன்றாகச்‌ செய்வதாயிருக்கிறது; ஏனென்றால 
பலராயிருந்தாலும்‌ ஒன்றாயிருக்கின்ற கடவுளின்‌ 
நிலையை நாம்‌ பிரதஇபலிக்கிறவர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்பதை அது நமக்கு ஞாபகப்படுத்திக்‌ 
கொண்டேயிருக்கிறது. அவர்‌ தம்மிலும்‌ நம்மிலும்‌ 
அன்புகூருகிறவராயிருக்கிறபடியால்‌, நாமும்‌ அவரிலும்‌ 
நமது துணையினிடத்திலும்‌ அன்புகூருகிறவர்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌. நாம்‌ ஓரே மாம்சமாயிருக்க 
வேண்டும்‌ என்கிற இந்த இரகசியத்தை அறியும்படிக்கு 
அவர்‌ நம்மை வழிநடத்திக்‌ கொண்டு வந்திருக்கிறார்‌. 
இருமணத்தில்‌ நாம்‌ ஐக்கியமாக இருப்பதின்‌ மூலமாக 
நாம்‌ அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்‌; 
திரித்துவமாயிருந்தும்‌ ஒன்றாயிருக்கின்ற கடவுளின்‌ 
பெரிதான இரகசியத்தையும்‌ உலகிற்கு வெளிப்படுத்து 
திறவர்களாய்‌ இருக்கிறோம்‌. நான்‌ எந்தளவுக்கு என்‌ 


மனைவியோடு ஆவிக்குரிய பிரகாரமாகவும்‌, சரீரப்‌ ' 


பிரகாரமாகவும்‌ ஐக்கியமாக இருக்கிறேனோ அந்தளவுக்கு 
நான்‌ கடவுளை மகிமைப்படுத்துறெவனாக இருக்கிறேன்‌. 


அத்தியாயம்‌ 2 
படைப்பின்‌ தத்துவம்‌, தாம்பத்திய உறவின்‌ 
நெருக்கத்திற்கு வழிகாட்டுகின்றது. 
படைப்பின்‌ இன்றியமையாத தேவைகள்‌ 


நாம்‌ நட்போடு இருக்கும்படிக்கே தேவன்‌ நம்மை 
படைத்திருக்கிறார்‌. படைக்கப்பட்ட எந்த காரிய 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 37 


மும்‌ தன்னில்தானே இயங்குவதோ, தனிமையாக 
இருப்பதோ கடவுளின்‌ படைப்பின்‌ தத்துவத்திற்கே 
முரண்பாடானது. அனைத்து படைப்புகளும்‌ 
ஒன்றையொன்று சார்ந்திருக்கத்தக்க வகையில்‌ ஓர்‌ 
அழகான துணியைப்‌ போல நெய்யப்பட்டுள்ளது. 
நூலானது ஒன்றையொன்று ஊடுருவி நேர்த்தியான 
சால்வையாக உருவாகிறது. அது போல, அனைத்து 
படைப்புகளும்‌, தாங்கள்‌ மற்ற படைப்புகளிட மிருந்து 
ஏதோவொன்றைப்‌ பெற்றுக்கொள்வதும்‌, தானும்‌ 
பிறவற்றிற்கு ஏதோவொரு வகையில்‌ பிரயோஜனமாக 
இருக்கும்படிக்கும்‌ கடவுள்‌ அவைகளை அமைத்துப்‌ 
படைத்திருக்கிறார்‌. அவ்வகையில்‌ படைப்புகள்‌ 
யாவும்‌ ஒன்றோடொன்று தொடர்புள்ளவையாகவும்‌, 
ஒன்றிற்கொன்று உதவிக்கொள்பவையாகவும்‌ இருக்‌ 
கின்றன. படைப்பில்‌ எதுவுமே தனித்து இயங்குவதில்லை. 
ஒவ்வொரு காரியமும்‌, மற்ற ஒரு காரியத்தை சார்ந்து 
இயங்கும்படியாகத்தான்‌ கடவுள்‌ படைப்பிலுள்ள 
அனைத்தையும்‌ படைத்திருக்கிறார்‌. தாவரவியல்‌, 
வேதியியல்‌, பெளதீகம்‌, சமூகவியல்‌ இப்படியாக எந்தக்‌ 
காரியத்தை எடுத்துக்‌ கொண்டாலும்‌ அதிலுள்ள 
காரியங்கள்‌ ஒன்றையொன்று சார்ந்து இருப்பதை நாம்‌ 
பாடங்களின்‌ மூலமாக விளங்கிக்கொள்கிறோமல்லவா ! 
படைப்பிலுள்ள ஒவ்வொரு காரியமும்‌ ஒன்றையொன்று 
ஈர்க்கும்‌ வகையிலும்‌, ஒன்றோடொன்று சம்பந்தப்‌ 
படும்‌ வகையிலுமாக வெகு நேர்த்தியாக படைக்கப்‌ 
பட்டி ருக்கிறது. 


ஒரு நேர்த்தியான சால்வையில்‌ ஓவ்வொரு 
நூலும்‌ மற்றொரு நூலை ஊடுருவி அழகாக நெய்யப்‌ 
பட்டிருப்பதைப்‌ போல, கடவுளின்‌ படைப்பிலுள்ள 
அனைத்து காரியங்களும்‌ அதனதன்‌ நிலையிலே 
செயல்படும்போது அழகான வாழ்க்கைமுறை 
உருவாறெது. படைப்பிலுள்ள ஒவ்வொன்றும்‌ கடவுள்‌ 
நியமித்த வகையில்‌ ஒன்றிற்கொன்று உதவியாக 


38 அலன்‌ டன்‌ 


இருந்து செயல்படுகிறது. இவ்விதமாக கடவுள்‌ இந்த 
பூலோக படைப்புகள்‌ அனைத்தையும்‌ ஒன்றையொன்று 
சார்ந்திருக்கும்‌ விதமாக படைத்து வாழ்க்கையை 
உருவாக்கியிருக்கறொர்‌. உருவாக்கப்பட்டிருப்பவைகளில்‌ 
காணப்படும்‌ ஒழுங்கு, பலவிதமான தன்மைகள்‌, ஒற்றுமை 
இப்படியாக தேவன்‌ படைப்பை அமைத்திருப்பதில்‌ 
அவை யாவும்‌, அவரையும்‌ அவருடைய மகிமையையும்‌ 


வெளிப்படுத்துகிறது. 


படைப்பின்‌ ஒவ்வொரு பாகமும்‌ கடவுளின்‌ 
திட்டத்தை உணர்ந்து, கடவுள்‌ நியமித்த ஒழுங்கில்‌ தன்னை 
பொருத்திக்கொள்ள வேண்டியது அவசியம்‌. ஒவ்வொன்றும்‌ 
தனக்கு அவசியமானதை மற்ற பாகங்களிலிருந்து 
அடைந்துகொள்ளவும்‌, பிறவற்றிற்கு தேவையானதை, 
தான்‌ அவைகளுக்குக்‌ கொடுக்க வேண்டியதுமாக தேவன்‌ 
அவைகளை உருவாக்கியிருக்கிறார்‌. இப்படியாக பல்வேறு 
படைப்புகளும்‌ ஒன்றிற்கொன்று . உதவிக்கொண்டு 
வாழ்க்கை சக்கரத்தை சுழல வைக்க வேண்டுமென்பது 
கடவுளின்‌ திட்டம்‌. இப்படியாக அவை மற்றதின்‌ 
தேவைகளை நிறைவேற்ற வேண்டியிருப்பது, படைப்பில்‌ 
ஏதோ தவறுதல்‌ நேர்ந்துவிட்டதாலும்‌ அல்ல, பாவத்தில்‌ 
முழு உலகமும்‌ கறைபட்டுவிட்டதாலும்‌ அல்ல. 
படைப்பிலுள்ள அனைத்தும்‌ தனது தேவையையும்‌, 
மற்றவற்றின்‌ தேவையையும்‌ கருத்தில்‌ கொண்டு 
வாழவேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌ கடவுள்‌ அனைத்து 
படைப்புகளும்‌ பரஸ்பர உதவிகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டு 
இயங்கத்தக்க வகையில்‌ உருவாக்கி, வாழ்க்கையெனும்‌ 
அழகிய சால்வையை அவை ஒன்றையொன்று 
ஊடுருவி வாழத்தக்க வகையில்‌ உருவாக்கியிருக்கறார்‌. 
எவற்றையெல்லாம்‌ அவர்‌ இணைத்திருக்கிறாரோ, 
அவை தமது தேவைகள்‌ யாவையும்‌ பரஸ்பரமாக 
நிறைவேற்றிக்கொள்கின்றன. படைப்பிலுள்ள 
அனைத்தும்‌ இவ்விதமாக ஒன்றிற்கொன்று பரஸ்பர 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 39 


உதவிகளை நிறைவேற்றிக்கொள்ளத்தக்க வகையில்‌ 
தேவன்‌ அவைகளை இணைத்திருக்கிறார்‌. “படைப்பின்‌ 
தேவைகள்‌” என்னவாயிருந்தது என்பதைக்‌ குறித்து நாம்‌ 
சிந்திக்கலாம்‌. படைப்பிலுள்ள யாவும்‌ மற்றவற்றோடு 
ஏதாவதொரு வகையில்‌ தொடர்பு கொண்டுள்ளது. 
தனக்குரிய நிலையில்‌ இருந்து கொண்டு மற்றவற்றோடும்‌ 
சேர்ந்து, தேவனுடைய திட்டத்திற்கேற்ப செயல்பட 
வேண்டிய “தேவை” ஒவ்வொன்றிற்கும்‌ இருக்கிறது. 


அத. 1:2 ல்‌ நாம்‌ மூன்று “படைப்பின்‌ தேவைகளைப்‌” 
பார்க்கிறோம்‌. அந்த தேவைகளை தேவன்‌ படைப்பின்‌ 
முதலாம்‌ வாரத்தில்‌ நிறைவேற்றினார்‌. பூமியானது 
ஒழுங்கின்மையும்‌ வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின்‌ 
மேல்‌ இருள்‌ இருந்தது. தேவஅவியானவர்‌ ஜலத்தின்மேல்‌ 
அசைவாடிக்‌ கொண்டிருந்தார்‌. மோசே இவ்விடத்தில்‌ 
மூன்று “படைப்பின்‌ தேவைகளைக்‌” குறிப்பிடுகிறார்‌. 
அவை, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள்‌. ஒழுங்கற்ற 
தன்மையிலிருந்த உலகம்‌, ஒழுங்காக்கப்பட வேண்டிய 
தேவை இருந்தது; வெறுமையான உலகம்‌ நிரப்பப்பட 
வேண்டிய தேவை இருந்தது; இருளான உலகிற்கு 
வெளிச்சம்‌ ஏற்பட வேண்டிய தேவை இருந்தது. 
ஆகவே புதிதாக உருவாகப்போகிற படைப்புக்கு, 
வெளிச்சமும்‌, ஒழுங்கும்‌, குடிமக்களும்‌ ஏற்பட வேண்டிய 
மூன்று தேவைகள்‌ இருந்தது. படைப்பின்‌ அனைத்து 
தேவைகளையும்‌, தேவன்‌ படைப்பின்‌ முதலாம்‌ 
வாரத்திலே நிறைவேற்றினார்‌. முதலாவதாக, அவர்‌ 
வெளிச்சத்தை ஏற்படுத்தி, இருளின்‌ தேவையை பூர்த்தி 
செய்தார்‌. அடுத்தபடியாக பூமியின்‌ எல்லைகளை 
வரையறுத்ததில்‌ அவர்‌ ஒழுங்கு ஏற்படவேண்டியதின்‌ 
தேவையையும்‌ நிறைவேற்றினார்‌. கடைசியாக, 
வெறுமையாக இருந்த இவ்வுலகில்‌ குடிமக்களையும்‌ 
ஏற்படுத்தி அதன்‌ மூலமாக வெறுமையின்‌ தேவையையும்‌ 
சந்தித்தார்‌. 


40 அலன்‌ டன்‌ 


மனிதனின்‌ உழைப்பு உலகத்திற்கு தேவை 


அதி. 1:1-ல்‌ இருந்து 2:4 வரையுள்ள பகுதியில்‌ 
படைப்பைக்‌ குறித்த ஒரு முகவுரையாக மோசே 
எழுதியிருக்கிறார்‌. ஆதி. 2:5 முதல்‌ 5:1 வரையுள்ள 
பகுதியில்‌ மனிதனின்‌ வீழ்ச்சியைக்‌ குறித்து எழுதுகிறார்‌. 
2ஆம்‌ அதிகாரத்தில்‌ மனிதனின்‌ வீழ்ச்சிக்கு முந்தைய 
காலங்களை நமக்கு விவரித்துக்‌ காண்பிக்கிறார்‌. 
இக்காலகட்டங்களில்‌ அதாம்‌ தேவசாயலைக்‌ 
கொண்டவனாக ஏதேன்‌ தோட்டத்தில்‌ தனிமையில்‌ 
வசித்து வந்ததை மோசே எழுதுகிறார்‌. (தனிமையான 
வாழ்க்கையைத்‌ தெரிந்துகொண்டிருக்கிற ஆணோ 
அல்லது பெண்ணோ, அவர்களும்‌ தேவசாயலை 
உடையவர்கள்தான்‌ என்பதை இங்கு உணரமுடிகிறது. 
ஆதியாகமம்‌ 2ம்‌ அதிகாரத்தில்‌ நாம்‌ காண்கிற அதாமின்‌ 
வாழ்க்கையை ஆராய்வதின்‌ மூலமாக தனித்து வாழ்கின்ற 
விசுவாசிக்கு நல்ல பாடங்கள்‌ கிடைக்கும்‌. ஆதாம்‌ 
நல்ல முதிர்ச்சி பெறுகின்ற வேளையிலே அவருக்கு 
தேவன்‌ பலவிதமான பொறுப்புகளை அளிக்கிறார்‌. 
அவனுக்கு படைப்புகளின்‌ மீதும்‌, வார்த்தைகளைக்‌ 
கையாளுவதிலும்‌, கடவுளைத்‌ தொழுதலிலும்‌, 
மற்றவற்றின்‌ மீதும்‌ பொறுப்புகள்‌ கொடுக்கப்படுகிறது.) 
ஏவாளை தேவன்‌ உருவாக்குவதற்கு முன்னதாகவே 
மனிதன்‌ பூமியையும்‌ அதிலுள்ள சகல ஜீவராசிகளையும்‌ 
ஆளுகிறவனாக (Leadership) காணப்படுகிறான்‌. 
ஏவாளின்‌ வருகைக்குப்‌ பின்னும்‌ அவனுடைய 
அந்த ஆளுகை தொடர்கிறது. பிற்காலங்களில்‌ அது 
துலைமைபதவியென (1188061410) அழைக்கப்பட்டது. 
இந்த சந்தர்ப்பத்தில்‌ நாம்‌ கவனிக்க வேண்டியது 
மனிதனும்‌ ஒரு “படைப்பின்‌ தேவையை சந்திக்கின்றான்‌. 
இதை தேவனே ஏற்படுத்துறொர்‌. படைப்பின்‌ 
தேவைக்காக மனிதனை கடவுள்‌ உருவாக்குவதாக 
ணி. 28ல்‌ பார்க்கிறோம்‌, நிலத்தனுடைய சகலவித 
செடிகளும்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ உண்டாகவில்லை, 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 41 


நிலத்தனுடைய பூண்டுகளும்‌ இன்னும்‌ முளைக்கவில்லை; 
ஏனெனில்‌ தேவனாகிய கர்த்தர்‌ பூமியின்மேல்‌ இன்னும்‌ 
மழையைப்‌ பெய்யப்பண்ணவில்லை; நிலத்தைப்‌ 
பண்படுத்த மனுஷனும்‌ இருந்ததில்லை. அப்பொழுது 
மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி, பூமியையெல்லாம்‌ 
நனைத்தது. 


மனிதனின்‌ உழைப்பு உலகத்திற்குத்‌ தேவை 
என்கிற விதத்தில்‌ தேவன்‌ உலகை படை த்திருக்கிறார்‌. 
அப்போது நிலத்தை பண்படுத்த ஒரு மனிதனும்‌ 
உலகில்‌ இருக்கவில்லை. கடவுள்‌, உலகத்தினுடைய இந்த 
தேவையையும்‌ சந்தித்தார்‌. அதை 15ஆம்‌ வசனத்தில்‌ 
காண்கிறோம்‌. தேவனாகிய கர்த்தர்‌ மனுஷனை ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ அழைத்துக்‌ கொண்டு வந்து, அதைப்‌ 
பண்படுத்தவும்‌ காக்கவும்‌ வைத்தார்‌. மனிதனுடைய 
உழைப்பின்‌ தடங்களை ஏற்கும்படியாகத்தான்‌ 
தேவன்‌ இந்த பூமியைப்‌ படைத்திருந்தார்‌. மனித 
நடமாட்டம்‌ இல்லாத இடங்கள்‌ பாழ்நிலங்களாக 
தரிசுநிலங்களாக இருப்பதைக்‌ காண்கிறோமல்லவா ! 
சகலத்தையும்‌ படைத்த கடவுளுடைய சாயலைத்‌ 
தரித்துக்‌ கொண்டிருக்கிறவனாஇய மனிதன்‌, ஒரு சிறந்த 
உழைப்பாளியாக பூமியில்‌ செயல்பட்டபோது, அந்த 
பூமியும்‌ அவனுடைய வாழ்க்கைக்குத்‌ தேவையான 
சகல கனிவகைகளையும்‌ தந்தது. 5ம்‌ வசனத்திலும்‌ 
15ஆம்‌ வசனத்திலும்‌ மோசே நிலத்தைப்‌ பண்படுத்த 
என்கிற ஓரே வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்‌. 
அத்தோடுகூட மனிதன்‌ நிலத்தை காக்கவும்‌ வேண்டும்‌. 
மனிதன்‌ தன்னுடைய ௨ ழைப்பின்‌ மூலமாக பூமியோடு 
ஒன்றியிருக்கிறான்‌. படைப்பின்‌ தத்துவத்தில்‌ அவனும்‌ 
பூமியோடு இணைந்து அழகாக நெய்யப்பட்டிருப்பதை 
உணருகிறோமல்லவா ! இன்னும்‌ சொல்லப்போனால்‌, 
அவன்‌ பூமியோடு தொடர்புள்ளவனாக இருந்ததால்தான்‌ 
அவன்‌ மனிதன்‌ என்கிற பெயரையே யெற்றான்‌. 
தேவன்‌ அவனுக்கு ஆதாம்‌ என்று பெயரிட்டிருந்தார்‌. 


42 அலன்‌ டன்‌ 


அதற்கு “சிகப்பு மணல்‌” என்று அர்த்தமாம்‌. கடவுள்‌ 
மனிதனை உலகோடு இணைக்கிறார்‌. அவன்‌ வாழ 
அவனுக்கு பூமி தேவைப்படுகிறது; பூமிக்கும்‌ அவனுடைய 
உழைப்புத்‌ தேவைப்படுகிறது. பூமியின்‌ மீதில்‌ அவனுக்கு 
வாழ்க்கைக்குரிய இணைப்பு இல்லாவிட்டால்‌, கடவுள்‌ 
அவனை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கம்‌ 
செயல்படாது. தன்னுடைய உழைப்பின்‌ மூலமாக அவன்‌ 
பூமியோடு இணைப்பை ஏற்படுத்திக்கொள்ளுகிறான்‌. 
மனிதனுடைய உழைப்பின்‌ தடங்களை பூமியும்‌ தன்னில்‌ 
வெளிப்படுத்துகிறது. கடவுளின்‌ சாயலைக்‌ கொண்ட 
மனிதன்‌, கடவுள்‌ தனக்கு நியமித்த நிலையில்‌ இருந்து 
கொண்டு அவர்‌ குறித்த வேலையை செய்கிறவன்‌ ஆனான்‌. 
அதன்‌ பலாபலனானது ஒழுங்கையும்‌, ஒற்றுமையையும்‌ 
படைப்புகளிடையே ஏற்படுத்தி கடவுளின்‌ மகிமையை 
வெளிப்படுத்திக்‌ காண்பிக்கிறதாயிற்று. 


வெளிச்சம்‌, எல்லைகள்‌, குடிமக்கள்‌ ஆகியவற்றை 
ஏற்படுத்தியதின்‌ மூலம்‌ ஆரம்பத்தில்‌ இருந்த படைப்பின்‌ 
தேவைகள்‌ பூர்த்தியாயிற்று. மண்ணின்‌ தேவைக்கு மனிதன்‌ 
ஏற்படுத்தப்பட்டதில்‌ அதன்‌ தேவைகள்‌ நிறைவேறிற்று. 
இப்போது மனிதனுக்கும்‌ ஒரு தேவை இருப்பதை 
வேதாகமத்தின்‌ மூலமாகத்‌ தெரிந்துகொள்ளுகிறோம்‌. 
அவனுக்குத்‌ துணையாக ஒரு பெண்ணை படைத்ததின்‌ 
மூலமாக தேவன்‌, மனிதனின்‌ தேவைகளையும்‌ நிறை 
வேற்றினார்‌. 


ஆணுக்கு பெண்‌ தேவை 

அத. 2:18ல்‌ படைப்பில்‌ மனிதனுக்கு எது தேவையாக 
இருந்தது என்றும்‌, அதை மனுஷியை உருவாக்கியதின்‌ 
மூலம்‌ கடவுள்‌ நிறைவேற்றினதையும்‌ காண்கிறோம்‌. 
பின்பு தேவனாகிய கர்த்தர்‌ . . . நல்லதல்ல . . . என்றார்‌. 


நாம்‌ இந்த வசனங்களை பலமுறை படித்திருப்போம்‌. 
மேற்கொண்டு வாசிக்கும்படி கடந்து சென்றிருப்போம்‌. 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 43 


ஆனால்‌ ஒரு நிமிஷம்‌ நின்று கவனியுங்கள்‌. ஏதோ 
அசம்பாவிதமாக இது சொல்லுகிறதே. இது நமது 
கவனத்தை சுண்டி இழுக்கிறது. மோசே என்ன சொல்ல 
வருகிறார்‌ ஏதோ ஒன்று நல்லதல்ல என்று கூறுகிறாரே ! 
முதலாம்‌ அதிகாரத்தில்‌ ஏழு முறை தேவன்‌ அது நல்லது 
எண்று] கண்டார்‌ என்று வாசிக்கிறோம்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
கரம்‌ போல ஆதி. 1:31 ஆம்‌ வசனத்தில்‌ அது மிகவும்‌ 
நன்றாயிருந்தது என்றும்‌ வாசிக்கிறோம்‌. தொடர்ந்து 2 
ஆம்‌ அதிகாரத்தை வாசித்துக்‌ கொண்டு வருகையில்‌ 18 
ஆம்‌ வசனத்தில்‌ ஒரு பேரிடி! ஏதோ ஒன்று நன்றாக 
இல்லை என்கிறதைப்‌ படிக்கிறோம்‌. அது நம்‌ மகிழ்ச்சியை 
சிதைக்கிறதே ! 


எனு நன்றாக இல்லை? மனுஷன்‌ தனிமையாயிருப்பது 
நல்‌ ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன்‌ 
எண்று தனிமையாயிருந்த மனிதன்‌, ஏற்கனவே 
சலைத்தையும்‌ ஆண்டுகொள்ளுகிறவனாய்‌ ஆத. 
1:28ல்‌ சொல்லியபிரகாரமான கட்டளையை 
நிறைவேற்றுகிறவனாய்‌ இருந்தான்‌. பூமியின்‌ மீது 
அதிகாரத்தை செலுத்துகிறவனாய்‌ இருந்தான்‌. பூமியை 
பண்படுத்தி, அதைக்‌ காத்துக்கொள்வதின்‌ மூலமாக அவன்‌ 
டியில்‌ தனது ஆதிக்கத்தை செலுத்திக்‌ கொண்டி ருந்தான்‌. 
மனிதன்‌ தன்னுடைய அதிகாரத்தை உழைப்பின்‌ 
மேவ்மாக மாத்திரமல்லாது, தனது வார்த்தையினாலும்‌ 
செலுத்துவது அவசியமாயிருந்தது. ஆகவே கடவுள்‌ 
சகல மிருகஜீவன்களையும்‌ அவனிடமாக அழைத்துக்‌ 
கொண்டுவந்தார்‌. அப்போது அவன்‌ பாவமற்ற நிலையில்‌ 
இருந்தான்‌. தன்னைப்‌ படைத்தவராகிய கடவுளைக்‌ 
குறித்து இன்னும்‌ அவனுக்கு பூரணமான அறிவு 
இல்லாதிருந்த நிலையிலும்‌, அவன்‌ கடவுளுடைய 
வார்த்தைகளையும்‌, அவருடைய செயல்களையும்‌ 
புரிந்துகொள்ளக்கூடியவனாக இருந்தான்‌. கடவுளுடைய 
செயல்கள்‌ வெளிப்படையாக இருந்தன. அவருடைய 
செய்கைகளுக்கு அர்த்தம்‌ என்னவென்பதை அவன்‌ 


44 அலன்‌ டன்‌ 


சரியாக விளங்கிக்‌ கொண்டான்‌. கடவுளின்‌ சாயலைத்‌ 
தரித்துக்‌ கொண்டிருக்றெவனாகிய மனிதன்‌, அவரை 
மாதிரியாகக்‌ கொண்டு செயல்பட வேண்டியதாயிருந்தது. 
கடவுள்‌ மிருகங்களை அவனிடம்‌ கொண்டுவந்தபோது, 
அவன்‌ என்ன செய்ய வேண்டுமென்று அவர்‌ எதிர்‌ 
பார்த்தாரோ அதையே அவன்‌ செய்தான்‌. அவற்றிற்கு 
பெயர்களைக்‌ கொடுத்ததன்‌ மூலமாக அவன்‌ 
அவைகளை அண்டுகொள்கிறவனாக செயல்பட்டான்‌. 
தன்னுடைய ஆளுகைக்கும்‌ நிர்வாகத்துக்கும்‌ கீழே 
தேவன்‌ அந்த மிருகஜீவன்களை வைக்கிறார்‌ என்பதை 
அவன்‌ உணர்ந்து கொண்டான்‌. தனது பொறுப்பை 
உணர்ந்து கொண்டவனாக அவைகளுக்கு பெயர்‌ 
வைக்கிறான்‌. தன்னைப்‌ படை.த்தவராகிய பிதாவானவர்‌ 
வார்த்தையின்‌ மூலமாக சகலத்தையும்‌ உண்டாக்கி 
ட்‌ சர்வத்தையும்‌ தம்முடைய வல்லமையுள்ள 
வசனத்தினாலே தாங்குகிறவராய்‌ . . . (எபி. 1:8) இருப்பது 
போல, மனிதனும்‌ தனது வார்த்தையினாலே சகல 
ஜீவராசிகளுக்கும்‌ உரிய பெயர்களை படைத்தான்‌. 
கடவுளுடைய வார்த்தைகளில்‌ தொனித்த அதிகாரம்‌ 
மனிதனின்‌ வார்த்தைகளிலும்‌ தென்பட்டது. அந்தந்த 
ஜீவஜந்துக்கு ஆதாம்‌ எந்தெந்தப்‌ பெயரிட்டானோ 
அதுவே அதற்குப்‌ பெயராயிற்று. ஆதாம்‌ பெயரிட்ட 
மிருகஜீவன்களின்‌ பெயர்கள்‌ மாற்றப்படவில்லை. 
இப்படியாக அவன்‌ சகலத்தையும்‌ ஆண்டுகொண்ட 
போதிலும்‌, அது அவனுடைய தனிமையை இன்னும்‌ 
அதிகப்படுத்தியது. அவைகளினிடையே அவனுக்கேற்ற 
துணை இன்னும்‌ காணப்படவில்லை. 


மனிதன்‌ மனுஷிக்குப்‌ பெயரிட்டான்‌ 


மனிதனுடைய தேவை இன்னும்‌ தீவிரமானது. 
அவன்‌ தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆகவே 
அவணுக்கேற்ற துணையை உருவாக்குவதன்‌ மூலமாக 
தெவன்‌ அவனுடைய தேவையை நிறைவேற்றினார்‌. 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 45 


மனுஷி அவனுக்குத்‌ தகுந்த துணையாக இருந்து, 
கடவுளின்‌ சாயலைத்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கிற அந்த 
மகத்தான படைப்புகளின்‌ நோக்கத்தை நிறைவேற்றி, 
கடவுள்‌ நெய்த வாழ்க்கையாகிய சால்வையில்‌ தங்கள்‌ 
பங்கை நிறைவேற்றுகிறார்கள்‌. கடவுள்‌ மனுஷியை 
அவனிடம்‌ கொண்டு வந்தபோது, அவன்‌ கடவுள்‌ 
தன்னிடம்‌ என்ன எதிர்பார்த்தாரேோ அதையே 
செய்ததின்‌ மூலமாக கடவுளின்‌ சாயலை தன்னில்‌ 
வெளிப்படுத்துகிறான்‌; தனது அளும்‌ தன்மையில்‌ 
அவரது சாயலை பிரதிபலித்தான்‌. அவளுக்கு 
பெயரிட்டதின்‌ மூலமாகவும்‌, அதிகாரங்களையும்‌ 
பொறுப்புகளையும்‌ அவளுக்கு பகிர்ந்து அளித்ததின்‌ 
மூலமாகவும்‌ வார்த்தையினால்‌ அவன்‌ தன்‌ 
ஆளுமையை வெளிப்படுத்தினான்‌. கடவுள்‌ அவளைத்‌ 
தன்னிடம்‌ அழைத்து வந்ததுமே அவன்‌ அவளுக்குப்‌ 
பெயரிட்டான்‌. தனது வார்த்தையின்‌ மூலமாக அவள்‌ 
உருவாக்கப்பட்டதன்‌ நோக்கத்தையும்‌, அர்த்தத்தையும்‌, 
விளக்கத்தையும்‌ தெரியப்படுத்துறொன்‌: இவள்‌ என்‌ 
எலும்பில்‌ எலும்பும்‌, என்‌ மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ 
இருக்கிறாள்‌; இவள்‌ மனுஷனில்‌ எடுக்கப்பட்டபடி யால்‌ 
மனுஷி என்னப்படுவாள்‌. 


மனுஷி சரீரப்பிரகாரமாக மனுஷனோடு பொருந்தி 
யிருப்பதை இவ்வசனத்தில்‌ கவனியுங்கள்‌. அவள்‌ 
சரீரப்பிரகாரமாக தன்னோடு பொருந்தியவள்‌ என்பதை 
ஆதாம்‌ இவ்விடத்தில்‌ விளக்குகிறார்‌. இவள்‌ என்‌ எலும்பில்‌ 
எலும்பும்‌, என்‌ மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ இருக்கிறாள்‌. 
அவள்‌ ஆதாமிலிருந்து தனிப்பட்டு இன்னொரு உருவமாக 
இருந்தாலும்‌, அவள்‌ அவனிலிருந்தே எடுக்கப்பட்டு 
வேறுவிதமாக படைக்கப்பட்டவள்‌. கடவுள்‌ அதாமின்‌ 
விலா எலும்பு ஒன்றை எடுத்தார்‌. அதைக்‌ கொண்டு ஒரு 
பெண்ணை வடிவமைத்தார்‌. தான்‌ வடிவமைத்த அந்த 
பெண்ணைத்‌ திரும்பவும்‌ அவனிடமே கொண்டு வந்து 
அவனிடம்‌ ஒன்று சேர்க்கிறார்‌. அவள்‌ தன்னில்தானே 


46 அலன்‌ டன்‌ 


சுயாதனமுடையவள்தான்‌, அனால்‌ அதே சமயத்தில்‌ 
அவனோரடும்‌ சேர்க்கப்பட்டிருப்பவள்‌. அவனோடு 
இசைவாக இருக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட 
தனிப்பட்ட பிறவி அவள்‌. அவனுடைய எலும்பையும்‌ 
மாம்சத்தையும்‌ கொண்டு உருவாக்கப்பட்டவள்‌. 
அதாமிடம்‌ வெளிப்பிரகாரமாக ஒட்ட வைக்கப்படும்‌ 
வகையில்‌ பிற்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு படைப்பல்ல 
அவள்‌. தேவன்‌ அவளை அவனிடமாக கொண்டுவந்து 
சேர்த்தது, அவளைத்‌ திரும்பவுமாக ஆதாமின்‌ விலாவிலே 
வைப்பதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. இவள்‌ என்‌ 
எலும்பில்‌ எலும்பும்‌, என்‌ மாம்சத்தில்‌ மாம்சமுமாய்‌ 
இருக்கிறாள்‌. ஆதாம்‌ கூறிய இவ்வார்த்தையில்‌, திரித்துவ 
கடவுளிடையே நிலவுகின்ற ஒப்பற்ற ஐக்கியத்தின்‌ தன்மை 
எதிரொலிக்கிறது. பலராயிருந்தும்‌ ஒன்றாயிருக்கிற 
திரித்துவ கடவுளின்‌ நாமம்‌ இங்கு மகிமைப்படுகிறது: 
அவள்‌ மனுஷி எனப்படுவாள்‌. 


மனிதன்‌ என்பதின்‌ பெண்பால்‌ வார்த்தை மனுஷி 
யாகும்‌. சம உரிமை கோருகின்ற பெண்கள்‌ கூட்டத்‌ 
தார்‌, எங்களை அப்படி அழைக்கக்கூடாது, வேறு 
வார்த்தைகளால்‌ அழைக்கப்பட வேண்டும்‌ என்று 
போராடுகின்ற கருத்துக்கு இது முரணானது. . . . அந்தந்த 
ஜீவஜந்துக்கு ஆதாம்‌ எந்தெந்தப்‌ பெயரிட்டானோ 
அதுவே அதற்குப்‌ பெயராயிற்று. கடவுள்‌ தனக்கு அளித்த 
அதிகாரத்தினிமித்தம்‌, அதாம்‌ அவளை மனுஷி என்று 
அழைத்தபடியால்‌ அதுவே அவளது பெயராயிற்று. 
கடவுளைப்‌ போன்றே அன்பின்‌ அதிகாரம்‌ செலுத்துறெதில்‌ 
அவனது ஆண்தன்மை மிளிருகிறது. அவளைக்‌ குறித்து 
பூரணமாக அறிந்தவனாக, தங்களுடைய ஐக்கிய 
நிலையின்‌ தத்துவத்தை உணர்ந்தவனாக அவன்‌ அவளை 
அவ்வாறு விவரிக்கிறான்‌. பூரணமான ஐக்கியத்திற்கென 
அவர்கள்‌ படைக்கப்பட்டவர்கள்‌. சரீரப்பிரகாரமான 
நெருக்கத்துடன்‌, ஒரே மாம்சமாகின்ற நிலைமைக்கென 
அவர்கள்‌ உருவாக்கப்பட்டி ருக்கிறார்கள்‌. 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 47 


நமது முதல்‌ பெற்றோரை மோசே அவர்களுடைய 
தெய்வீக ஐக்கிய நிலையிலே மனக்கண்களால்‌ கண்டு, 
இதினிமித்தம்‌ புருஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
விட்டு, தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; 
அவர்கள்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌. அதாமும்‌ அவன்‌ 
மனைவியுமாகிய இருவரும்‌ நிர்வாணிகளாயிருந்தும்‌, 
வெட்கப்படாதிருந்தார்கள்‌ என்று கூறுகிறார்‌ (ஆதி. 
9:24-23], 


தேவன்‌ இணைத்தது ! 


திருமணத்தில்‌ காணும்‌ ஐக்கியத்தைவிட உயர்வான 
தாக ஒரே ஓர்‌ ஐக்கியத்தைதான்‌ இயேசு கிறிஸ்து 
குறிப்பிடுகின்றார்‌. அது என்னவெனில்‌, அவர்‌ 
நம்மை அவருடைய சீஷராகும்படி அமைக்கும்போது 
எதிர்பார்க்கின்ற ஐக்கியம்‌. மற்ற எந்த உறவைக்காட்டிலும்‌ 
இயேசுவுக்கும்‌ நமக்குமுள்ள ஐக்கியம்‌ அதிகமானதாக 
இருக்க வேண்டுமென அவர்‌ கூறுகிறார்‌. திருமண 
வாழ்க்கை, அவிக்குரிய பக்தி நிலைக்கு ஒத்ததாயிருக்றெது. 
தெய்வீக நம்பிக்கைக்கு “ஒரே கடவுள்‌” கோட்பாடு 
ஏற்புடையதாயிருப்பதுபோல, மனித உறவுகளுக்கு 
“திருமணம்‌” என்கிற கோட்பாடு சரியானதாக விளங்கு 
கின்றது. அது, ஒரே மேலான தெய்வீக அன்பை அடைவ 
தற்காக மற்ற எல்லாவற்றையும்‌ விட்டு விலகிவிடு 
கின்றதான நிலைமைக்கு ஒத்ததாகும்‌. 


மத்‌. 19:4-6 வசனங்களில்‌ இயேசு கிறிஸ்து திருமணத்தைக்‌ 
குறித்து உபதேசிக்கும்போது அவர்‌ அதி. 1:26ம்‌ வசனத்தை 
மேற்கோள்‌ காண்பிக்கிறார்‌. முதலாவது அவர்‌... அதியிலே 
மனுஷரை உண்டாக்கெவர்‌ அவர்களை ஆணும்‌ 
பெண்ணுமாக உண்டாக்கினார்‌ என்பதை . . . நீங்கள்‌ 
வாசிக்கவில்லையா ? என்று கேட்கிறார்‌. அடுத்தபடியாக 
அவர்‌, ஆதி. 2:24ஐ குறிப்பிடுகிறார்‌, இதினிமித்தம்‌ 


புருஷனானவன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ விட்டுத்‌ 


48% அலன்‌ டன்‌ 


தன்‌ மனைவியோடே இசைந்திருப்பான்‌; அவர்கள்‌ 
இருவரும்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌. இதைக்‌ கூறியதும்‌ 
அவர்‌ நடைமுறையில்‌ செய்ய வேண்டியதையும்‌ 
கூறுகிறார்‌, ஆகையால்‌ தேவன்‌ இணைத்ததை மனுஷன்‌ 
பிரிக்காதிருக்கக்‌ கடவன்‌. 


கடவுள்‌ ஏவாளை அதாமுக்கென உருவாக்கி 
அவனிடம்‌ அழைத்து வந்தது எவ்வளவு நிச்சயமோ, 
அது போலத்தான்‌ தேவன்‌ நம்‌ ஓவ்வொருவருக்கும்‌ 
உரிய துணையை தமது திட்டத்தின்பிரகாரம்‌ 
நிர்ணயித்து ஏற்படுத்திக்‌ கொடுத்திருக்கிறார்‌. நாம்‌ 
சிலவேளைகளில்‌ நினைப்பதுண்டு: நான்‌ வேறு 
யாரையாவது திருமணம்‌ செய்திருக்க வேண்டுமோ? 
நான்‌ இன்னும்‌ அதிக சிநேகமாக இருக்கும்படிக்கு 
வேறு யாரையோ தெரிந்தெடுத்திருக்க வேண்டுமோ? 
இவ்விதமான கேள்விகள்‌ எழுவது, தேவனுடைய 
தெய்வீக திட்டத்தையே அவமதிப்பதும்‌, அன்பை 
புறக்கணிப்பதுமாகும்‌. அன்பு செவுத்துவது என்பது 
நமக்கு கடவுள்‌ கொடுத்திருக்கிற துணையை மாத்திரம்‌ 
நோக்கி பார்வையை செலுத்துவதேயொழிய, துணைக்கு 
அப்பால்‌ வேறு யாராவது தென்படுகிறார்களா என 
பார்வையை விரிவுபடுத்துவதல்ல. கடவுள்‌ ஆதாமிடம்‌ 
ஏவாளை அழைத்துக்கொண்டு வந்தது போல இந்த 
துணையையே உன்னை சந்திக்கச்‌ செய்து, உன்னிடத்தில்‌ 
அழைத்துக்கொண்டு வந்திருக்கிறார்‌. நீங்கள்‌ திருமணம்‌ 
செய்தபோது, உங்களுக்குள்ளாக உறுதிமொழி 
எடுத்துக்கொண்டு திருமண ஓப்பந்தத்திற்குள்ளாக 
இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ இருவரும்‌ ஒரே 
மாம்சமாயிருக்கிறீர்கள்‌. வேறு யாரையாவது திருமணம்‌ 
செய்கிருக்கலாமோ என நினைப்பது உண்மையான 
ஐுக்கியத்திற்கு விரோதமாயிருக்கிறது. உண்மையான 
அன்பு அந்த கேள்வியையே கேட்காது. அதுவும்‌ 
நீங்கள்‌ உங்கள்‌ துணையோடு ஓரே மாம்சமாக 
வாழ்ந்து கொண்டிருக்கையில்‌, அப்படிப்பட்ட கேள்வி 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 49 


எழலாகாது. நீங்கள்‌ ஓரே சரீரமாயிருக்கிறீர்கள்‌: ஒரு 
மனிதன்‌, ஒரு மனுஷி, ஒரே வாழ்க்கை. உங்களுடையதோ 
அல்லது உங்கள்‌ துணையுடையதோ, அந்த வாழ்க்கை 
முடியுமட்டும்‌, ஒன்றேதான்‌. மரணம்‌ உங்களை 
பிரிக்குமட்டும்‌ நீங்கள்‌ இருவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
ஐக்கியத்தில்‌ நிலைத்திருக்கிறீர்கள்‌. மரணம்‌! இதைக்‌ 
குறித்து விரிவாக பேச வேண்டும்‌. இது நம்மை மூன்றா 
வது வழிகாட்டும்‌ நட்சத்திரக்‌ குறிப்பிடம்‌ அழைத்துச்‌ 
செல்லுறெது. 


அத்தியாயம்‌ 3 


வீழ்ச்சியின்‌ சரித்திரம்‌, தாம்பத்திய உறவின்‌ 
நெருக்கத்திற்கு வழிகாட்டுகின்றது 


பிரிவினையை ஏற்படுத்திய மரணம்‌ ! 


அதி. 3ம்‌ அதிகாரத்தில்‌ பாவத்தின்‌ காரணமாக 
மனிதனின்‌ வீழ்ச்சி ஏற்பட்டு அவன்‌ மரணத்திற்குள்ளான 
நிலையைக்‌ காண்கிறோம்‌. மரணத்தைக்‌ குறித்து நாம்‌ 
நன்கு அறிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும்‌, 
வேதாகமத்தின்படி மரணம்‌ எதைக்‌ குறிக்கிறது என்பதை 
ஒரு சிலரே அறிந்து வைத்திருக்கின்றனர்‌. மரணம்‌ 
என்பது ஒன்றுமேயில்லாமல்‌ அழிந்து போய்விடுவது 
அல்ல. மாயமாய்ப்‌ போய்விடுவதுமல்ல. ஒன்றுமில்லாமல்‌ 
அவியாகி மறைந்து போய்விடுவதுமல்ல. மரணம்‌ என்பது 
இல்லாமலே போய்விடுவதுமல்ல. பழங்காலத்தில்‌ 
திருமணத்தின்போது கூறுகின்ற “மரணம்‌ நம்மைப்‌ 
பிரிக்கும்‌ வரைக்கும்‌” என்றெ வார்த்தை வேதபூர்வமாக 
மரணத்தை விளக்குகின்றது எனலாம்‌. மரணம்‌ என்பது 
விடைபெறுதல்‌, பிரிதல்‌, விலகிச்செல்லுதல்‌ ஆகிய 
அர்த்தங்களை உள்ளடக்கியது. படைப்புகளிடையே 
நிலவிய ஒன்றையொன்று சார்ந்திருக்கும்‌ நிலையை 


50 அலன்‌ டன்‌ 


மரணம்‌ உடைத்தெறிறைது. வாழ்க்கையில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ 
தொடர்புகளை மரணம்‌ அறுத்துவிடுகிறது. கடவுள்‌, 
அனைத்து படைப்புகளையும்‌ ஒன்றோடொன்று 
இணைந்து, சார்ந்து இருக்கும்படியாக உருவாக்கினார்‌. 
கடவுள்‌ இணைத்ததை மரணம்‌ பிரிக்கிறது. மரணம்‌, 
சகலத்தையும்‌ அதனதன்‌ ' இடத்தைவிட்டு பிரித்து 
அப்புறப்படுத்துகிறது. கடவுள்‌, ஓன்றாக இருக்கும்‌ 
படியாக படைப்பில்‌ இணைத்த சகலத்தையும்‌, 
மரணம்‌, அறுத்துவிட்டு அழிக்கிறது. வேதபூர்வமாக 
மரணத்தை விளங்கிக்கொள்ள வேண்டுமானால்‌, 
மரணத்தை, பிரிவினையை ஏற்படுத்துவதாகவும்‌, பிளவு 
உண்டாக்குவதாகவும்‌, இணைப்புகளைத்‌ தகர்த்துபோடு 
கின்றதாகவும்‌ கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டும்‌. 


பொய்காரனும்‌, கொலைகாரனுமாகிய சாத்தான்‌ 
ஆதிப்பெற்றோருக்கிடையே இருந்த நெருக்கமான 
நிலைமைக்குள்‌ பிரவேசித்து, அவர்களை ஒருவரோ 
டொருவரிடமிருந்து பிரித்தது மாத்திரமல்ல, சகல 
படைப்புகளிடமிருந்தும்‌, கடவுளிடமிருந்துங்‌ கூட 
பிரித்துவிட்டான்‌. நமது வாழ்க்கையில்‌ நாம்‌ சாத்தானின்‌ 
செயல்களைக்‌ குறித்து எப்போதாவதுதான்‌ இந்தித்துப்‌ 
பார்க்கிறோம்‌. நமக்கு வீழ்ச்சியின்‌ “கதை” நன்றாகத்‌ 
தெரிகிறது; ஆனால்‌ பாவத்தைக்‌ குறித்தும்‌, அதன்‌ 
ஆரம்பத்தைக்‌ குறித்தும்‌ சிந்திக்கையில்‌, அதில்‌ வஞ்‌ 
சகனாகய சாத்தானின்‌ பங்கைக்‌ குறித்து நாம்‌ 
அதிகமாக நினைப்பதில்லை. நம்மையும்‌ நமது திருமண 
வாழ்க்கையையும்‌ அழித்துப்‌ போட இன்றைக்கும்‌ சாத்தான்‌ 
தனது பொய்களாலும்‌, மயக்கும்‌ சூழ்ச்சிகளாலும்‌ சதி 
செய்து கொண்டுதான்‌ இருக்கிறான்‌. 


யாணம்‌ நமது வாழ்க்கையின்‌ சகல காரியங்களிலும்‌ 
எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதென்று 
பாருங்கள்‌, மரணம்‌ மனிதனின்‌ மனநிலையில்‌ 
மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. அவனது அறிவிலும்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 51 


உணர்ச்சிகளிலும்கூட ஊடுருவி மாறுதல்களைத்‌ தோற்று 
வித்துவிட்டது. அவனுக்குள்ளேயேகூட மரணத்தினால்‌ 
ஏற்பட்ட பிரிவினைகளை உணருகிறான்‌. நமது 
எண்ணங்களும்‌ சிந்தனைகளும்‌ இப்போது இருக்கெ 
மாதிரி, அதாமின்‌ சிந்தனைகள்‌, பாவத்தில்‌ விழுவதற்கு 
முன்னால்‌ இருந்திருக்காது. நமது மனதே, பாவத்தினால்‌ 
வீழ்ச்சியடைந்த நிலையில்தான்‌ இருக்றெது. நாம்‌ உலகில்‌ 
பிறக்கின்ற போதே கடவுளைவிட்டு பிரிந்தவர்களாக, 
அவிக்குரிய மரண நிலையில்தான்‌ பிறக்கிறோம்‌ (எபே. 
2:1-8). வீழ்ச்சிக்கு முந்தைய நிலைமையில்‌ ஆதாம்‌ 
உயிருள்ளவராக இருந்தார்‌. படைத்தவரோடும்‌, சகல 
படைப்புகளோடும்‌ நல்ல ஐக்க்யமுள்ள நிலையில்‌ 
அவர்‌ இருந்தார்‌. அவருடைய உள்ளுணர்வுகள்‌ 
யாவும்‌ வேறு திசையில்‌ இருந்தன. நாம்‌ இப்போது 
இருப்பது போல சுயநலமுடையவராக அவர்‌ இல்லை. 
கடவுளின்‌ சாயலைத்‌ தான்‌ தரித்துக்‌ கொண்டவராக 
இருப்பதை நன்றாக உணர்ந்தவராக இருந்தார்‌. அதன்‌ 
காரணமாக கடவுளையும்‌, தனது மனைவியையும்‌, 
தனக்கு உலகத்தில்‌ அளிக்கப்பட்டி ருந்த வேலையையும்‌ 
சந்தோஷத்தோடு ஏற்றுக்‌ கொண்டு வாழ்வது அவருக்கு 
வெகு இயல்பாக இருந்தது. இவைகளை கஷ்டமாகவோ 
அல்லது இவைகளிலிருந்து விலகிச்‌ சென்றுவிட 
வேண்டும்‌ என்கிற எண்ணமோ அவருக்கு ஒருபோதும்‌ 
ஏற்பட்டிருக்காது. கடவுள்‌ தன்னை இணைத்திருக்கின்ற 
இந்த இணைப்புகளிலிருந்து விடுவித்துக்‌ கொண்டு 
தான்‌ தனித்து இயங்க வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ 
அவருக்குள்‌ ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது. 
பாவக்கறை ஏற்படாத வரையில்‌ மனிதனுக்கு தன்னைக்‌ 
குறித்த சுயசிந்தனையே இருந்திருக்காது. அவன்‌ 
மனமெல்லாம்‌, மனைவியோடு ஐக்கியமாக வாழ்வதும்‌, 
தனக்கு இப்பூலோகத்தில்‌ நியமிக்கப்பட்ட வேலையை 
செய்வதும்‌, கடவுளைக்‌ குறித்த சிந்தனையும்தான்‌ 
ஆக்ரமித்திருக்கும்‌. உயிருள்ள இந்த ஐக்கியமான 
நிலையையெல்லாம்‌ தனித்தனியாக அறுத்துவிட்டு 


52 அலன்‌ டன்‌ 


தான்‌ தனியாக பிரிந்து இருக்க வேண்டுமென அவன்‌ 
ஒருபோதும்‌ நினைத்திருக்க மாட்டான்‌. தன்னை ஒரு 
தனித்த மனிதனாக அவன்‌ கற்பனை செய்துகூட 
பார்த்திருக்கமாட்டான்‌. தன்னிலிருந்தே பிரிந்து, சற்று 
தொலைவிலிருந்து தன்னையே அராய்ந்து, “ஓ! இதுதான்‌ 
நானா” என்கிற ஆராய்ச்சியில்‌ மூழ்கியிருக்க மாட்டான்‌. 
தான்‌, தனது என்கிற சுயநல மனப்பான்மை அவனிடம்‌ 
அறவே இருந்திருக்காது. 


பாவத்திற்கு முந்தைய அதாம்‌ உயிருள்ளதான 
ஐக்கிய நிலையைக்‌ கொண்டவராக இருந்தார்‌: 
கடவுளோடு ஐக்கியம்‌! மனுஷியோடு ஐக்கியம்‌! 
தனது உழைப்பின்‌ மூலமாக உலகத்தோடு ஐக்கியம்‌! 
தனது அளுகையின்‌ மூலமாக மிருகஜீவராசிகளோடும்‌ 
விருட்சங்களோடும்‌ ஐக்கியம்‌ ! இந்த இணைப்புகளிலிருந்து 
அவரைப்‌ பிரிக்கும்படியாக எந்தக்‌ காரியமும்‌ அவரைத்‌ 
தூண்டியிருக்க முடியாது. தனது காரியங்களை மாத்திரமே 
யோ௫ிக்கிறதான சுயநலங்கொண்டவராகவோ, 
சுயபச்சாதாபத்தை ஏற்படுத்திக்கொள்கிறவராகவோ 
அவர்‌ இருந்திருக்க மாட்டார்‌. அந்த மாதிரியான ஒரு 
மனப்பான்மை மரணத்தினால்தான்‌ ஏற்படுகிறது. நமது 
சுயநலமுள்ள மனப்பான்மையே நாம்‌ மரணத்திற்குள்ளாக 
இருக்கிறோம்‌ என்பதற்கு நல்ல நிரூபணமாய்‌ இருக்கிறது. 
இப்படியாக, நமது சிந்தனைகளிலும்‌, இவ்வுலகத்திலும்‌ 
மரணம்‌ ஆட்சி செய்றெதான ஒரு விழுந்துபோன 
வாழ்க்கையைத்தான்‌ நாம்‌ இவ்வுலகில்‌ அனுபவித்துக்‌ 
கொண்டுவருகிறோம்‌. கடவுளுடைய மீட்பின்‌ கிருபை நம்‌ 
வாழ்வில்‌ பிரவேசிக்காவிட்டால்‌ நாம்‌ செத்த மனிதர்களாக, 
பிரிந்தவர்களாக, இணைக்கப்படாதவர்களாகத்தான்‌ 
வாழ்ந்து கொண்டிருப்போம்‌. 


பாவத்திற்கு முந்தைய அதாமுக்கு, இப்போது 
நமக்கிருக்கிறவிதமான தன்னுணர்வு இருந்திருக்காது. 
அதாம்‌ அந்தப்‌ பழத்தை சாப்பிட்டவுடன்‌ ஆதாமின்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 53 


கண்கள்‌ திறக்கப்பட்டன; மரணம்‌ அவனை மேற்‌ 
கொண்டுவிட்டது. அந்த நிலையிலிருந்து ஆதாம்‌ 
இப்போது உலகத்தைப்‌ பார்க்கிறான்‌. பயங்கரமான, 
பரிதாபமான ஓர்‌ உணர்வுக்குள்ளாகிறான்‌. பிரிவையும்‌, 
ஓர்‌ இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டதையும்‌, 
தனித்துவிடப்பட்டிருப்பதையும்‌, தனிமையையும்‌ அந்தத்‌ 
தறுவாயில்‌ உணருகிறான்‌. ஆதி. 2:17ல்‌ தேவன்‌ மனிதனை 
எச்சரித்திருக்கிறார்‌: விலக்கப்பட்ட கனியைப்‌ புசிக்கும்‌ 
நாளிலே நீ சாகவே சாவாய்‌ என்று எச்சரித்திருந்தார்‌. 
ஆனால்‌ சாத்தானோ, நீங்கள்‌ அதைப்‌ புசிக்கும்‌ 
நாளிலே உங்கள்‌ கண்கள்‌ திறக்கப்படும்‌ என்கிறதான 
வாக்கை (ஆதி. 3:4) அளிக்கிறது. ஆகவே அவர்கள்‌ 
அந்தக்‌ கனியைப்‌ புசித்தார்கள்‌. அப்பொழுது அவர்கள்‌ 
இருவருடைய கண்களும்‌ திறக்கப்பட்டது (வசனம்‌ 7). 
சாத்தான்‌ வாக்களித்ததான அந்த “அறிவை” அவர்கள்‌ 
அடைந்தார்கள்‌. அனால்‌ தேவனோ அதை “மரணம்‌” 
என்று குறிப்பிடுறொர்‌. அவர்கள்‌ அந்தப்‌ பழத்தை 
சாப்பிட்டு, செத்த பிணங்களாக இந்த உலகத்தைப்‌ 
பார்க்க அரம்பிக்கிறார்கள்‌. மரணம்‌ ஆட்கொண்டுவிட்ட 
ஓர்‌ உலகத்தையே அவர்கள்‌ இப்போது பார்க்கிறார்கள்‌; 
ஒன்றோடொன்று இணைந்திருந்த உலகம்‌ இப்போது 
சகலமும்‌ பிரிந்து போனதான ஓர்‌ உலகமாக அவர்கள்‌ 
கண்முன்‌ தோற்றமளிக்கிறது. மனிதனின்‌ வீழ்ச்சியில்‌ 
சகல படைப்புகளுமே உடைந்து போனது. வீழ்ச்சிக்கு 
முன்னதாக சகலமும்‌ நேர்த்தியாக இணைக்கப்பட்டி ருந்தது. 
மரணம்‌ சகல காரியங்களிலும்‌ ஊடுருவிவிட்டதால்‌, 
எல்லாவற்றிலும்‌ பிரிவு ஏற்பட்டுவிட்டது. 


அத்தி இலை மூலமாக எதிர்ப்பு 


பாவம்‌ செய்த உடனேயே மனுஷனும்‌ மனுஷியும்‌ 
செத்தவர்களைப்‌ போல நடந்துகொள்ளுகிறார்கள்‌: 
ஒருவரை விட்டு ஒருவர்‌ பிரிந்து போகிறார்கள்‌. பிறகு 
அவர்கள்‌ அத்தி இலைகளைப்‌ பறிக்கிறார்கள்‌. அதைக்‌ 


54 அலன்‌ டன்‌ 


கொண்டு அவர்கள்‌ தங்களுக்கென அலங்காரமான 
அபரணங்களையேோ, தொப்பிகளையோ, கண்களை 
மறைக்கும்விதத்தில்‌ கண்ணாடி போன்றவற்றையோ 
செய்துகொள்ளவில்லை. மாறாக அவர்கள்‌ தங்களுடைய 
இடுப்புகளுக்கு அரைக்கச்சைகளை உண்டுபண்ணிக்‌ 
கொண்டார்கள்‌. தங்களை ஒரே மாம்சமாகச்‌ செய்கின்ற 
சரீரத்தின்‌ அங்கங்களை மறைத்துக்‌ கொண்டார்கள்‌. 
இருதயத்திலும்‌ ஆத்துமாவிலும்‌ இணைந்திருப்பதை 
சரீரப்பிரகாரமான நெருக்கம்‌ வெளிப்படுத்துவதா 
யிருக்கிறது. பாவத்தின்‌ விளைவாக அவர்கள்‌ தங்களுடைய 
நெருக்கத்தை அழித்துவிட்டார்கள்‌; தங்களிடையே 
இருந்த நெருக்கத்தை கொன்றுவிட்டார்கள்‌. தாம்பத்திய 
அன்பின்‌ சுருக்கமான வெளிப்பாட்டை அத்தியிலையின்‌ 
கீழ்‌ புதைத்துவிட்டார்கள்‌. 


இப்போது அவர்கள்‌ கடவுளை முழுவதுமாக 
வெளிப்படுத்துகிறவர்களாய்‌ இல்லை. அவர்களைப்‌ 
பாருங்கள்‌. அவர்களில்‌ இனி கடவுளைக்‌ காண 
இயலாது. இருவராயிருந்தாலும்‌ ஒன்றாக இருக்கின்ற 
ஓர்‌ ஐக்கியத்தை அவர்களிடம்‌ இனி காண முடியாது. 
அங்கே நீங்கள்‌ பிரிவைப்‌ பார்க்கிறீர்கள்‌, தனிமையைப்‌ 
பார்க்கிறீர்கள்‌, இணைப்பு துண்டிக்கப்பட்டுப்போன 
நிலையைப்‌ பார்க்கிறீர்கள்‌. ஆதி. 2:23,24ல்‌ நாம்‌ 
பார்த்த பூரணமான காட்சி இப்போது கெட்டுப்போய்‌, 
அவலட்சணமாகத்‌ தோற்றமளிக்கிறது. அந்த பழைய 
காட்சியில்‌, அணும்‌ பெண்ணுமான அவர்கள்‌ இருவரும்‌ 
நிர்வாணிகளாக இருந்தும்‌ வெட்கப்படாத நிலையில்‌, 
விவரிக்க முடியாத நெருக்கமுடையவர்களாய்‌, மற்ற 
படைப்புகளின்‌ மத்தியில்‌ மகிழ்ச்சியாக இருந்ததைக்‌ 
கண்டோம்‌. இப்போது அவர்கள்‌ அத்தியிலைகளால்‌ 
தங்களை மூடிக்‌ கொண்டவர்களாக, வெட்கத்தோடு 
ஒருவரிடமிருந்து ஒருவர்‌ விலகினவர்களாக, கடவுள்‌ 
தங்களை இணைத்திருந்த சகல படைப்புகளிடமிருந்தும்‌ 
விலகிக்‌ கொண்டவர்களாகக்‌ காணப்படுகிறார்கள்‌. 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 55 


அத்தி இலையை இங்கு கலகத்தின்‌ அடையாளமாகப்‌ 
பார்க்கிறோம்‌. மனிதனையும்‌, பூமியையும்‌, விருட்சங்‌ 
களையும்‌ மரணம்‌ பிரித்துவிட்டதற்கான அடையாளத்தை 
அது காண்பிக்கிறது. கடவுள்‌, மனிதன்‌ உயிர்வாழ்வதற்காக, 
தாவரங்களை மனிதனுக்கு உணவாக இருக்கும்படிக்குக்‌ 
கொடுத்திருந்தார்‌. மனிதன்‌ நிலத்தை உழுது பண்படுத்தி 
பூமியை பராமரிக்கும்படிக்கு நியமிக்கப்பட்டி ருந்தான்‌. 
கடவுளின்‌ கட்டளையையும்‌, நோக்கத்தையும்‌ 
குலைத்துப்‌ போட்டதற்கு அடையாளமாக அத்தியிலை 
காணப்படுகிறது. பூமியை பண்படுத்தி, அதை அளுகின்ற 
நியமனத்தை மனிதன்‌ கைவிட்டுவிட்டான்‌ என்பதை 
அத்தியிலை அறிவிக்கிறதாயிருக்கிறது. கடவுள்‌ தங்களுக்கு 
உணவாக பயன்படும்படி கொடுத்திருந்த தாவரவகைகளை 
வேறு நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதின்‌ மூலமாக 
அவன்‌ தாவரங்களையுங்கூட கடவுளுக்கு விரோதமாகத்‌ 
திருப்பிவிட்டான்‌. 


கடவுள்‌ தங்களை உருவாக்கியதின்‌ நோக்கத்தை 
மனிதன்‌ தள்ளிவிட்டதைக்‌ காண்பிக்கிறதான ஓர்‌ 
அடையாளமாகவும்‌ அந்த அத்தியிலை இருக்கிறது. 
கடவுள்‌, மனிதனை பல்கிப்‌ பெருகி பூமியை நிரப்பும்படி 
கூறியிருந்தார்‌. அந்த நோக்கத்தை சிதைக்கும்வண்ணமாக 
அவர்கள்‌ நடந்து கொண்டார்கள்‌. இதை அவர்கள்‌ 
நிறைவேற்றாதபடிக்கு தங்களுக்கு அரைக்கச்சைகளை 
உருவாக்கிக்‌ கொண்டார்கள்‌. ஒரு தாவரத்தை 
எடுத்தார்கள்‌; அதை இரண்டாகப்‌ பிரித்தார்கள்‌. 
அதைக்‌ கொண்டு தங்களுக்கிடையே ஓர்‌ அந்தரங்கமான 
பிரிவினையை ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. சொல்லப்‌ 
போனால்‌, அந்த சம்பவம்‌ அவர்களிடையே விவாகரத்தை 
ஏற்படுத்தியது போலாயிற்று. தங்களுக்கென சில 
அந்தரங்கமான நியதிகளை ஏற்படுத்திக்‌ கொண்டு 
ஒருவரை விட்டு ஒருவர்‌ விலகி நின்றார்கள்‌. கடவுள்‌ 
ஏற்படுத்தியிருந்த திருமண அமைப்பிலிருந்தும்‌ விலகிப்‌ 
போனார்கள்‌. அத்தியிலையை கடவுளுக்கு விரோதமான 


56 அலன்‌ டன்‌ 


ஓர்‌ ஆயுதமாக தரித்துக்‌ கொண்டார்கள்‌. கடவுளின்‌ 
சமூகத்தில்‌ நிற்கமுடி யாமல்‌, கடவுளுக்கும்‌ தங்களுக்கும்‌ 
இடையே அத்தியிலையை தடுப்பாக வைத்துக்‌ கொண்டு 
ஒளிந்திருக்கிறார்கள்‌. குளிர்ச்சியான வேளையிலே 
கடவுள்‌, வழக்கம்‌ போல தோட்டத்தில்‌ உலாவ 
வருகையிலே, அவர்கள்‌ இருவரும்‌ ஓடிச்‌ சென்று 
மரங்களின்‌ பின்னாலே ஒளிந்துகொள்ளுகிறார்கள்‌. 
படைப்பையே, படைத்தவருக்கு முன்பாக ஒரு 
தடுப்பாக உபயோகிக்கறொர்கள்‌. கடவுளுடைய நாமம்‌ 
மகிமைப்படும்படியாக அந்த மரங்களையும்‌ அவர்கள்‌ 
உபயோகப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌ என்பதற்காக 
அவர்‌ அவைகளை மனிதனுக்குக்‌ கொடுத்திருந்தார்‌. 
அனால்‌, அதற்கு மாறாக அவர்கள்‌ அந்த மரங்களையே 
தங்களுக்கும்‌ கடவுளுக்கும்‌ இடையேயான ஒரு தடுப்புச்‌ 
சுவராக பயன்படுத்தினார்கள்‌; அதனால்‌ அவரை 
எதிர்க்றெவர்களாகக்‌ காணப்பட்டார்கள்‌. 


கடவுளின்‌ ஆரம்ப திட்டத்தின்படி, கடவுள்‌ 
மனிதனுக்கு அதிகாரியாகவும்‌, மனிதன்‌ தன்‌ துணை 
யோடு சேர்ந்து படைக்கப்பட்ட சகல தாவரங்களையும்‌ 
மிருகங்களையும்‌ ஆளும்படியாகவும்‌ உலகை 
அமைத்திருந்தார்‌. இத்திட்டத்தில்‌ சாத்தானுக்கு அவர்‌ 
இடங்கொடுக்கவில்லை. ஆனால்‌, இப்போதோ எல்லாமே 
தலைகழாயிற்று; அவர்‌ அமைத்த ஒழுங்கு சீர்குலைந்து 
போயிற்று. சாத்தான்‌ ஒரு மிருகத்தை தனது சேவைக்கு 
இழுத்துக்‌ கொண்டது; மனுஷியை வஞ்சிக்க ஒரு மரத்தை 
பயன்படுத்தி, அவளை மனுஷனுடைய ஐக்கியத்திலிருந்து 
பிரித்து, அவளை தன்னுடைய இடத்தைவிட்டு நிலைபெயர 
வைத்தது. மனிதனும்‌ இப்போது சாத்தானுடைய 
பொய்யை நம்புகிறவனாக அகிவிட்டான்‌. கடவுளுடைய 
உதவியில்லாமலேயே, தெய்வீக நிலையை அடைந்து 
தேவதூதர்களைப்‌ போல அகிவிடலாம்‌ என்ற வஞ்சக 
வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறான்‌. கடவுள்‌ இணைத்து 
அமைத்திருந்த காரியங்கள்‌ யாவும்‌ துண்டுதுண்டாக 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 57 


சிதறிப்‌ போய்விட்டன. அது வெட்கத்தையும்‌, 
துக்கத்தையும்‌ உண்டுபண்ணுகிறதாயிற்று. அதாம்‌ ஒரு 
செடியின்‌ மறைவிலும்‌, ஏவாள்‌ மற்றொரு புதரின்‌ 
மறைவிலும்‌ தங்களை ஒளித்துக்‌ கொண்டிருப்பதை 
நான்‌ என்‌ மனக்கண்களால்‌ காண்கிறேன்‌. இருவரும்‌ 
ஒருவரையொருவர்‌ பார்க்கக்கூட வெட்கப்பட்டுக்‌ கொண்டு 
விலகி இருக்கிறார்கள்‌. தங்களை உருவாக்கியவரும்‌, 
பிதாவும்‌, நியாயாதிபதியுமான கடவுளின்‌ எல்லாம்‌ 
அறிந்த தன்மையை மறந்தவர்களாக, தங்களுடைய 
நிலைமையைக்‌ குறித்தான சிந்தனையிலேயே அவர்கள்‌ 
வெகுவாக மூழ்கி, தங்களை ஒளித்துக்கொள்ள வீணாக 
பிரயாசப்பட்டுக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. அத்தியிலை 
மூலமாக அவர்கள்‌ தெரிவித்த எதிர்ப்பையும்‌, நம்முடைய 
நிலையையும்‌ நாம்‌ பார்க்க வேண்டும்‌. 


தெய்வீக நீதி! 


கடவுள்‌ மூன்று பிரதான குற்றவாளிகளையும்‌ தமக்கு 
முன்பாக நிறுத்தி, அவர்களின்‌ பொறுப்பாளியாயெ 
ஆதாமை விசாரிக்கிறார்‌: நம்முடைய அதிப்பிதா கூறுகின்ற 
விளக்கத்தை ஆதி. 3:12ல்‌ பாருங்கள்‌. அதற்கு அதாம்‌: 
என்னுடனே இருக்கும்படி. தேவரீர்‌ தந்த ஸ்திரீயானவள்‌ 
அவ்விருட்சத்தின்‌ கனியை எனக்குக்‌ கொடுத்தாள்‌. 
நான்‌ புசித்தேன்‌ என்றான்‌. இதைக்‌ கேட்றெ நமக்கு, 
“பாவம்‌ ஆதாம்‌. அவனை மாட்ட வைத்துவிட்டார்களே. 
எங்கிருந்தோ வந்த அந்த தந்திரமான சர்ப்பம்‌ அவனை 
தன்‌ வலைக்குள்‌ விழ வைத்துவிட்டதே, அவன்‌ 
என்ன செய்வான்‌!” என்று அதாமின்‌ மீது பரிதபிக்கத்‌ 
தோன்றும்‌. பாவத்திற்கும்‌ வீழ்ச்சிக்கும்‌ சாத்தான்தான்‌ 
ஆதிகாரணமானவன்‌ என்பதை நாம்‌ அணித்தரமாக 
கூறத்தான்‌ வேண்டும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. அனால்‌, 
இதில்‌ ஆதாமின்‌ அக்கிரம செய்கையும்‌ இருக்கிறது 
என்பதை மறைக்கக்கூடாது. 12ம்‌ வசனத்தில்‌ அதாம்‌ 
சொல்வதை மறுபடியும்‌ கவனியுங்கள்‌. அவனுடைய 


58 அலன்‌ டன்‌ 


கரம்‌ யாரைக்‌ குற்றப்படுத்துகிறது என்பதை பாருங்கள்‌. 
என்னுடனே இருக்கும்படி தேவரீர்‌ தந்த (கடவுளைப்‌ 
பார்த்து ஒரு கரத்தை நீட்டி) ஸ்திரீயானவன்‌ (மறுகரத்தை 
மனுஷியின்‌ பக்கம்‌ நீட்டி) அவ்விருட்சத்தின்‌ கனியை 
எனக்குக்‌ கொடுத்தாள்‌. 


ஸ்திரீயானவள்‌ எனக்குக்‌ கொடுத்தாள்‌. 
இதற்குத்தான்‌ அடுத்தவர்‌ மீது பழி போடுவது என்று 
பெயர்‌. அதாம்‌ விவாகரத்துப்‌ பெறும்‌ முயற்சியில்‌ 
இருக்கிறான்‌. அவளிடமிருந்து தன்னை விலகிக்‌ 
கொண்டவனாக, அதிகாரிகளின்‌ முன்னால்‌ நின்று 
கொண்டு, “எனக்குத்‌ தெரியாது. அவளைக்‌ குறித்து 
இனிமேல்‌ நான்‌ பொறுப்பேற்கப்‌ போவதில்லை. அவள்‌ 
என்‌ மனைவியல்ல. அங்கே நிற்கிற அந்த ஐந்து, யாரோ 
ஒரு மனுஷியாகும்‌” என்கிற தோரணையில்‌ விளக்கம்‌ 
கொடுக்கிறான்‌. ஆதாம்‌ அவளுக்கு மத்தள எனா 
அவளையும்‌ மரித்தவளாகக்‌ காண்கிறான்‌. நீர்‌ 
மரணதண்டனை அளிக்கப்‌ போகிறீரா தேவனே ! 
அதோ, அந்த மனுஷிதான்‌ ! இதினிமித்தமாக யாராவுது 
மரணமடைய வேண்டுமானால்‌ அதை அவளுக்குத்தான 
கொடுக்க வேண்டும்‌. அது மாத்திரமல்ல. அவளை 
எனக்குக்‌ கொடுத்ததே நீர்தான்‌ என்பதையும்‌ சிந்தித்துப்‌ 
பாரும்‌. ஆகவே இவை யாவும்‌ நடந்ததற்கு உம்மைத்தான 
குற்றப்படுத்த வேண்டும்‌” 


என்ன துணிகரமான அக்கிரம க்ப்‌ | அதாம்‌ 
அழமான மரணகுழிக்குள்ளாக விழுந்துட்டா, 
கடவுளிடமிருந்தும்‌, அவருடைய நோக்கங்களிலுருந்தும்‌ 
மிகவும்‌ தள்ளிப்‌ போய்விட்டது பாத்திரம்விலாமல்‌, 
தான்‌ செய்த பாவத்திற்கு கடவுளையே காரணங்காட்டி 
குற்றப்படுத்தும்‌ அளவுக்கு அவன்‌ அவருக்கே வள லாக்‌ 
செயல்படுகிறான்‌. தான்‌ செய்த பாவத்திற்கு இடற அக்‌ 
குற்றப்படுத்திய பிறகு, போனால்‌ போகிறதென்று, தரன்‌ 
புசித்தேன்‌ என்று தான்‌ செய்ததையும்‌ பட்டும்படாமலும்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 59 


அறிவித்துக்கொள்ளுகிறான்‌. மனுஷியும்‌ அதேவிதமாக 
குற்றத்தை அடுத்தவர்‌ மீது சுமத்தியபிறகு, தான்‌ 
புசித்ததையும்‌ அறிவித்துக்கொள்ளுகிறாள்‌. அனால்‌ 
அவள்‌ ஒரு காரியத்தை சரியாக சொல்லுகிறாள்‌. 
வஞ்சனைக்கு காரணமான சர்ப்பத்தை கடவுளிடம்‌ 
காண்பித்துக்‌ கொடுக்கிறாள்‌. இதை அதாம்‌ 
குறிப்பிடவில்லை. ஆதாம்‌ தன்‌ பேச்சின்‌ மூலமாக தன்னை 
சாத்தானுடைய குணங்களைக்‌ கொண்டவனாகக்‌ 
காண்பிக்கிறானேயொழிய, தேவசாயலை அவன்‌ 
பிரதிபலிக்கிறவனாக காணப்படவில்லை. கடவுள்‌, 
அவ்விருவரையும்‌, சாத்தானையும்‌, அதன்‌ 
தூதர்களையும்‌ சேர்த்து அப்போதே அக்கினிக்கடலில்‌ 
தள்ளியிருந்திருப்பாரேயானால்‌ சட்டத்தின்படி அவர்‌ 
ஒரு சிறந்த நியாயாதிபதியாக இருந்திருப்பார்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ தங்களை கடவுளோடு நெருங்கிய சம்பந்தம்‌ 
உள்ளவர்களாக எண்ணுவதைவிட சாத்தானோடு உறவு 
வைத்துக்கொள்வதில்‌ அதிக ஆர்வமுடையவர்களாகக்‌ 
காணப்படுகிறார்கள்‌. கடவுளுடைய உண்மையான 
வார்த்தைகளின்‌ மீது நம்பிக்கை வைப்பதைவிட 
சாத்தானின்‌ பொய்பேச்சுகளில்‌ அதிகமான நம்பிக்கை 
வைக்கிறார்கள்‌. பாவம்‌ செய்துவிட்டு எப்படியாவது 
தப்பித்துவிடலாம்‌ என்று நம்புகிறார்களேயொழிய 
அதன்காரணமாக மரிக்கத்தான்‌ வேண்டும்‌ என்கிற 
வார்த்தைகளை நம்பவில்லை. தாங்கள்‌ வேறுவிதமான 
நம்பிக்கை வைக்கும்படி தங்களுக்கென கடவுள்களை 
ஏற்படுத்திக்‌ கொண்டு, பொய்களை நம்புகிறார்கள்‌. 
பாவம்‌ உருவானதின்‌ காரணமாகத்தான்‌ அவர்கள்‌ 
தங்களை நிர்வாணிகளாக உணர்ந்து, அத்தியிலைகளைக்‌ 
கொண்டு தங்களிடையே மரணபிரிவினையை 
ஏற்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
குற்றத்தை அரைகுறையாகத்தான்‌ ஓஒப்புக்கொள்றொர்கள்‌. 
இருந்தாலும்‌ அவர்களின்‌ குற்றத்திற்குக்‌ கொடுக்கப்பட 

வேண்டிய தண்டனையை கொடுத்தே அவது கட வுளின்‌ 
நீதியான நியாயத்தீர்ப்பு. 


60 அலன்‌ டன்‌ 


தெய்வீகக்‌ கிருபை! 


ஆனால்‌ கடவுள்‌ அந்தத்‌ தோட்டத்திற்குள்ளே வந்து 
அந்த தம்பதிகளை அழைத்தது அவர்களை அழித்துப்‌ 
போடுவதற்காக அல்ல, அவர்களைக்‌ காப்பாற்றவே ! 
தான்‌ எவ்வளவு இரக்கமுள்ளவர்‌ என்பதை அவர்‌ அங்கு 
அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்‌. படைப்பு முற்றிலும்‌ 
அழிந்துவிடாமல்‌ பார்த்துக்‌ கொண்டார்‌. தான்‌ முன்னால்‌ 
திட்டமிட்டபிரகாரமே, மனிதனுக்கும்‌ மனுஷிக்கும்‌ 
கொடுத்த வேலையை அவர்‌ எடுத்துப்போடாமல்‌ 
அதை நிலைக்கச்‌ செய்தார்‌. ஆனால்‌ கடவுள்‌ 


கூறியிருந்தபிரகாரமே மரணம்‌ அங்கு பிரவேசித்துவிட்டது. . 


நாம்‌ நம்மையே ஏமாற்றிக்கொள்ளுகிறவர்களாக 
இருக்கக்‌ கூடாது. மனிதன்‌ எதை விதைக்கிறானோ 
அதையே அறுப்பான்‌. மனிதன்‌ கீழ்ப்படியாமல்‌, 
விலக்கப்பட்ட பழத்தைத்‌ தின்றான்‌. பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய கிருபைவரமோ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்‌ 
உண்டான நித்திய ஜீவன்‌ (ரோமர்‌ 6:23). விழுந்து போன 
மனுக்குலத்திற்கு தேவனுடைய இலவசமான கிருபைவரம்‌ 
அளிக்கப்பட்டி ருக்கிறது. பாவக்குற்றமுடையவனாகவும்‌, 
மரணத்தில்‌ அமிழ்ந்திப்‌ போனவனாகவும்‌, சாத்தானால்‌ 
வஞ்சிக்கப்பட்டவனாகவும்‌ அவன்‌ காணப்படுகிறான்‌. 


ஆதி. 3:15-16ல்‌ தேவன்‌ மனுஷியிடம்‌ பேசின 
இருபையுள்ள வர்ர்த்தைகளை கவனியுங்கள்‌: உனக்கும்‌ 
ஸ்திரீக்கும்‌, உன்‌ வித்துக்கும்‌ அவள்‌ வித்துக்கும்‌ பகை 
உண்டாக்குவேன்‌. அவர்‌ உன்‌ தலையை நசுக்குவார்‌. நீ 
அவர்‌ குதிங்காலை நசுக்குவாய்‌ என்றார்‌. அவர்‌ ஸ்திரீயை 
நோக்கி: நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன்‌ வேதனையை 
மிகவும்‌ பெருகப்‌ பண்ணுவேன்‌. வேதனையோ டே 
பிள்ளை பெறுவாய்‌. உன்‌ ஆசை உன்‌ புருஷனைப்‌ 
பற்றியிருக்கும்‌. அவன்‌ உன்னை ஆண்டுகொள்ளுவான்‌ 
என்றார்‌. கடவுள்‌ அந்த இக்கட்டான சூழ்நிலையில்‌ 


தாம்பத்திய உறவில்‌ நெருக்கம்‌ 61 


தலையிடுகிறார்‌. மரணத்தினிமித்தமாக படைப்பு 
அழிந்துபோய்விடாதபடிக்கும்‌, பாவத்திற்குரிய 
தண்டனையை பெற்று மனிதகுலம்‌ அழிந்துவிடாத 
படிக்கும்‌ ஒரு திட்டத்தோடு அச்சூழலில்‌ குறுக்கிடுகிறார்‌. 
ஸ்திரீயானவள்‌ சாத்தான்‌ சொற்கேட்டு, அதற்கு 
உடன்பட்டு, சாத்தானோடு ஐக்கியமாகிவிட்ட போதிலும்‌ 
அந்த ஐக்கியத்தை தேவன்‌ அறுத்துவிடுகிறார்‌. அவள்‌ 
இனி தொடர்ந்து சாத்தானோடு சேர்ந்துவிடாதபடிக்கு 
மனிதனோடுள்ள ஐக்கியத்தில்‌ அவள்‌ ஜெவார்த்து 
இருக்கும்படிக்கு தேவன்‌ மீண்டும்‌ அவர்கள்‌ உறவை 
வலுப்படுத்துகிறார்‌. முதல்‌ பிரசங்கியாக, கடவுள்‌, தானே 
வரப்போகிற மேசியாவைக்‌ குறித்து, ஆதாம்‌ எலான்‌ 
முன்னிலையிலேயே சாத்தானுக்கு தீர்க்கதரிசனமாக 
அறிவிக்கிறார்‌. கடவுள்‌, மனிதனையும்‌ மனுஷியையும்‌ 
அழிவிலிருந்து காப்பாற்றி, அவர்களுக்கு நியமித்திருந்த 
வேலையை பறித்துவிடாமல்‌ அதை தொடர்ந்து செய்ய 
அனுமதிக்கிறார்‌. விழுந்துபோன மனுக்குலத்திற்கு 
ஒரு நற்செய்தியையும்‌ அவ்விடத்தில்‌ அறிவித்தார்‌. 
மண்‌ தொடர்ந்து மனைவியாகவும்‌ தாயாகவும்‌ 
இருப்பதற்கு தேவன்‌ அநுக்கிரகம்‌ அளித்தார்‌. அதே 
போல மனிதனும்‌ உலகத்தில்‌ பண்படுத்துகிறவனாகவும்‌ 
பெயரிடுகிறவனாகவும்‌ தன்‌ பணியை தெரியர்ந்து 
செய்வதற்கு அனுமதித்தார்‌. 


இருந்தாலும்‌, மரணம்‌ உலகத்தில்‌ பிரவேசித்ததின்‌ 
நிமித்தமாக அது மனிதனுடைய தொழிலிலும்‌, ஸ்திரீயின்‌ 
கர்ப்பகாலத்திலும்‌ பாதிப்புகளை ஏற்படுத்தியது. கடவுள்‌ 
மனிதனுக்கு நியமித்த வேலையை அவன்‌ தொடர்ந்து 
செய்வான்‌, அனாலும்‌ அவன்‌ அதில்‌ கஷ்டங்களையும்‌, 
ஏமாற்றங்களையும்‌ சந்திக்க வேண்டியதாயிருக்கும்‌. 
அதே போல மனுஷியும்‌ அவளுக்கு நியமித்த 
காரியமாகிய தாய்மைப்‌ பொறுப்பை அவர்‌ தொடர்ந்து 
; எரித்தாலும்‌, அதில்‌ அவள்‌ வேதனையை சந்திக்க 
வேண்டியதாயிருக்கும்‌ என்று கடவுள்‌ கூறுகிறார்‌. 


IF YOU LIKE 
THIS BOOK, 
BUY AND READ 
THE REST 
OF THIS BOOK. 
GOD 
BLESS 
YOU! 


